கற்றனைத்து 
ஊறும் அறிவு 


ரசுவதி மகால் வெளியீடு எண் 1 ( JN . 


தத்துவ விளக்கம் 


( மூலமும் உரையும் ) 


மகால் 
. 


சரசுவதி 


MAHALE 


सरस्वती 


LLWASVUUS 


MI 


சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர். 


1990 


விலை ரூ . 


18.00 


ISUVS 
.தஞ்சாவூர் 


தஞ்சாஆர் சதுசுவதி மகால் வெளியீடு எண் . 108. 


. 


திருச்சிற்றம்பலம் 


தத்துவ விளக்கம் 


( மூலமும் உரையும் ) 


பதிப்பாசிரியர் : 

பண்டித வித்துவான் 
ராம . கோவிந்தசாமி பிள்ளை 

ஓய்வு பெற்ற தமிழ்ப்பேராசிரியர் 


மகால் 
. 


சரசுவதி 


सरस्वती 


MITRA 


கற்றனைத்தும் 


வெளியிடுபவர் : 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


* 


( 990 


{ விலை ரூ.18-- 00 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


Thattuva Vilakkam 


Editor 


Thiru Erama . Govindasamy 

Pillai 
Director 
Sarasvati Mahal Library 


Publisher 


Publication No. 


108 


Language 


Tamil 


Edition 


Edition, 


Date of Publication 


Nov 1990 


Paper used 


14 : 2 Kg . Seshasayee 


Size of the Book 


21 x 14 cm . 


Printing Type used 


12 pt . 


Number of pages 


144 


No. of copies 


1000 


Price 


Rs . 18 - 
( Rupees Eighteen only ) 


Printer 


Sarasvati Mahal Library 
Press 


Binding 


Card Board 


Subject 


Saivasiddhanta 


தத்துவ விளக்கப் பொருள் அட்டவணை . 


உள்ளுறை . 


( 1 ) முகவுரை 


| --VII 


( 2 ) தத்துவ விளக்கம் மூலமுமுரையும் 


1106 


( 3 ) பிற் சேர்க்கை 


107-123 


( 4 ) செய்யுள் முதற் குறிப்பகராதி 


124-127 


( 5 ) திருநந்திதேவர் பதினாறு பேறு 


128-130 


சாசுவதி தோத்திரம் . 


பழுதகன்ற நால்வகைச்சொன் மலரெடுத்துப் 

பத்தியடப் பரப்பித் திக்கு 
முழுதகன்று மணந்து சுலை யொழுகியணி 

பெறமுக்கண் மூர்த்திதாளில் 
தொழுதகன்ற அன்பெனுநார் தொடுத்தலங்கள் 

சூட்டவிரிச் சுரும்புத்தேனும் 
கொழுதகன்ற வெண்டோட்டு முண்டகத்தாள் 

அடிமுடி மேற்கொண்டு வாழ்வாம் 


பரஞ்சோதி முகவர் 


* 


முன்னுரை 


" தத்து விளக்கம் " என்னும் இந்நூல் எமது சாஸ்வதி 
மஹால் நூல் நிலையத்தில் இடம் பெற்றுள்ள கவடிகளில் 
M. 54 } . ID . 699 எலும் எண்ணுடையது சேரகாட்டில் 
உள்ள சீர்காழிப் பதியில் தோன்றிய நற்றமிழ் வல் ஞான 
சம்பந்தரின் திருவருள் பெற்ற சுண்ணுடை 

வள்ளலார் 
என்பவர் இதனை ஐம்பத்தொகு கட்டளைக் கலித்துறைக 
ளாற் பாடினர் . இது உங்மைப் பொருள்களின் நிலையான 
தன்மையினை விளக்கிக் கூறும் சைவசித்தாந்த நூலாகும் . 
இந்நூலினை யூனியன் கவர்ன்மெண்டார் 

ஆணையின் 
பேரில் , அதன் பொருளுதவியினால் வெளியிட்டுள்ளோம் . 


ஏட்டுச் சுவடியினின்றும் பெரிதும் ஆய்ந்து 
பெடுத்து . முயற்சியோடு அதற்கு உ .58 ர வகுத்து தவி ! 
பதிப்பாசிரியர் , எமது சரஸ்வதி || ஹால் , முன்னை நாள் 
தமிழாசிரியர் , திரு . இராம , கோவிந்தசாமி பிள்ளை 
அவர்கட்கும் , நூலகத்தின் கண்ணுன்ள சிறந்த நூல்களை 
வெளியிடப் பொருளுதவி செய்துவரும் யூனியன் கவர்ன் 
மெண்டாருக்கும் , இந்நூலினை நல்ல முறையில் அச்சிட்டுத் 
தந்த தஞ்சை, வெற்றிவேல் அச்சகத்தாருக்கும் எமது 
நன்றி உரித்தாகுக . 


தஞ்சை 
மகாராஜா சரபோஜியின் 

சரஸ்வதி மஹால் 
தஞ்சாவூர் , 29-11--63 . 


இங்ஙனம் 
0. A. நாராயணஸ்வாமி , 
கௌரலக்காரியதரிசி , 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் 

கொடுத்துதவினால் , 
மக்களுக்குப் பயன்படும் . 


அவைகள் 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் 

அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் 

சுவடி 

தந்தார் 
பெயரும் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து 
பிரதிகளும் பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் " என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் , 
10-8-90 . ) 


} 


மு . சதாசிவம் , எம்.ஏ., எம்.லிட் ., 
இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் . 


திருச்சிற்றம்பலம் 


தத்துவ விளக்கம் 


( மூலமும் , உரையும் . ) 


முகவுரை 


காழித்துணையாம் பிறவி வழித்துக்க நீக்கஞ் 

சுருள் சடையெம் பெருமானே தாயதெண்ணீர் 
இழிப்பரிய பசு பாசப் பிறப்பை நீக்கும் 

என்றுணையே ! என்னுடைய பெம்மான்றம்மான் 
பழிப்பரிய திருமாலும் அயனுங்காணாப் 

பரிதியே ! சுருதி முடிக்கணியாய் வாய்த்த 
வழித்துணையாம் மழபாடி வயிரத்தூணே 
யென்றென்றே நானரற்றி தைகின்றேனே 

என்பது அப்பர் தேவாரம் . 


கடலாற் சூழுண்ட இந்நிலவுலகினில் காணப்படும் 
உயிர்த் தொகுதிகள் இருவகைப்படும் . அவை இயங்கியற் 
பொருளும் நிலையியற் பொருளும் ஆகும் , நிலையியற் 
பொருள் தாவரங்களாம் , 

வை ஓரறிவு உயிர்வகை 
இருபது நூறாயிர யோனி பேதங்களாகும் . ஏனைய அறு 
வகைப் பிறப்புக்களும் ( ஈரறிவு உயிர்முதல் ஐயறிவுடன் 
கூடிய ஆறறிவு உயிர் அந்தமாக வுள்ளவை ) , அறுபத்து 
நான்கு இலக்சும் யோனிபேதங்களாகும் .. இவற்றுள் 
ஒன்பது மானுடம் ஆகிய இவ்வொன்பது இலக்கம் யோனி 
பேதங்களுள் தக்க வின்னதகாதன வின்ன வென்று ஒக்க 


ii 


வுன்னும் உயர்வுறும். மக்கட் பிறப்புற்றவர்களுள் மேலாக 
ஆகமம் ஆதிய நூல்கள் வழியொழுகும் வகையினர் வைதிசு 
மார்க்கத்தினர் எனப்படுவர் . அவருள் ஆகமா திகள் வழி 
யொழுகுபவர் வைதிக சைவ சமயிகள் எனப்படுவர் . 


சைவ 


இந்நெறியின் கணிற்பவர் பத்தி மார்க்கத்தினரும் 
சைவ மார்க்கத்தினரும் ஆவர் . பத்தி மார்க்கத்தினர் 
முத்திறப்படுவர் . அவர்கள் தரு படத்தி , இலிங்கபத்தி , சங்கம 
பத்தியெனும் நெறியின் கண் நின்றொழுகுபவர் ; வேதநெறி 
சைவ நெறிகட்கு மேலான நெறியினிற்பவராவர் . 
நெறியினிற்பவர் நால்வகையர் , அவர்கள் 

தவமார்க்க 
சன்மார்க்கமாகிய சரியை , கிரியை , யோகம் , ஞானம் ஆகிய 
நாற்பாதங்களில் நின்று அவற்றினைக் கடைப்பிடித்துச் 
சாலோகம் , சாம்பம் , சாரூபம் , சாயுச்சியம் ஆகிய பதமும் 
பரமும் ஆகிய முத்தி நிலையினை யெய்து வராவர் . 


இவ்விரு நெறியினர் கட்கும் முத்தியொன் றேயா தம் 
எனல் நூல்களின் முடிபாகும் , மக்கள் , மலப்பினிப் பின் 
வகையால் விஞ்ஞான கலர் பிரனயாகலர் சகலர் எனப் 
படுவர் . 

இங்ஙனங் கூறுவது சைவசித்தாந்த நூல்களின் 
பெற்றிமைத்தாகும் . 


உலகினில் தோன்றின மறைவதும் மீண்டும் தோன்றி 
வரலும் கண்கூடு ( பிரத்தியட்சம் ) சாதலும் பிறத்தலும் 
ஆக நெறிப்பட்டு வருதலை எவருமறிவர் . இங்ஙனம் 
உயிர்சுள் எடுத்த தனுவினை (சரீரத்தை ) விடுத்துச் செல் 
கின்றன . உயிரார் அழியார் , உடலார் அழிவர் என்பது 
நூல்களின் ( சைவ நூல்களின் ) முடிபாகும் . 


உயிரார் பொ 

ருளை வேண்டுதலும் வேண்டாமை 
யும் உடையர் . 

அது காரணமாக உயிர்கட்கு வினையேற் 
படுகின்றது . 

இதனால் பிறவித்துயர் ஏற்படா நிற்கும் , 
இவ்விரு நிலையுமற்றவன் இறைவன் ஆம் . 


iii 


வேண்டுதல் வேண்டாமையிலானடி சோந்தார்க் 

கியாண்டும் இடும்பை 
என்பது திருக்குறள் . 


வினையின் நீங்கி விளங்கிய வறிவினையுடைய பரா 
னாகிய 

இறைவனை வினையின் நீக்கி விளக்கப்படும் 
அறிவினையுடைய ஆன்மாக்கள் வழிபட்டே யுய்தியினை 
யெய்துதல் வேண்டும் . 

உடலினகேப்டர் மணிமேகலை 
யென்னும் காப்பியத்தில், 


வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது 
புனைவன நீங்கிற் புலாற் புறத் திடுவது 
மூத்து விளிவுடையது தீப்பிணியிருக்கை 
பற்றின் பற்றிடங் குற்றக் கொன்சகம் 
புற்றடங் கரவின் செற்றச் சேக்கை 
அவலக் கவலை கையா றழுங்கால் 
தவலா வுள்ளத் தன்பா லுடையது 
மக்களியாக்கை யிதுவெனவுணர்ந்து 
மிக்கோய் இதனைப் புறமறிப் பாராய் , 


எனச் சுதமதி யென்றும் 

மணிமேகலையின் றோழி . 
சோழன் நலங்கிள்ளியின் மகன் உதயகுமரனுக்குக் கூறியதா 
கும் . இவ்வாறான உடலினை மேற்கொண்ட மக்களுயிர் 
கள் வந்தவாறு எங்எனம் போ !மாறேது என ஆய முற்படல் 


வேண்டும் . 


உயிரினுக்குக் கூத்தன் எனவும் ஒருபெயருண்டு . இக் 
கூத்தன் உடலினை விட்டுப் புறப்பட்டால் 

வீட்டுப் புறப்பட்டால் உடல்நிலை 
எவ்வாறுளதென்பதனைப் பின் வரும் நாலடியார் பாடலும் 
அறிவியா நிற்கும் . 


iv 


நார்த்தொடுத் தீர்க்கிலென் நன்றாய்ந் தடக்கிலென் 
பார்த்துழிப் பெய்யிலென் பல்லோர் பழிக்கிலென் 
தோற்பையுணின்று தொழிலறஉ செய்துட்டும் 
கூத்தன் புறப்பட்டக்கால் . 


புவன போகங் 


அங்ஙனம் முற்பட்டபோது தனுகரண 
கட்கும் , ஆன்மாவிற்கும் ஆன்மாவிற்கு பாசமாகிய பிணிப்பு 
கட்கும் , இவ்விரண்டிற்கும் . 


இறைவனுக்கும் உள்ன தொடர்பும் , மாயையின் நிலை 
யும் அம்மாயையினாலுண்டாகிய நிலையும் , அவற்றுள் எம் 
மாயையினிடத்து இறைவனிலை காணப்படும் என்பதும் 
அறியலுற விழையும் . 


அப்போது . ஆன்மதத்துவம் வித்தியா தத்துவம் , சில 
தத்துவமாகிய முத்தத்துவங்களின் கூறுபாட்டினை அறிய 
மக்கள் உடலினையெடுத்துத் தக்க நெறியிதுவெனக் 
கடைப்பிடித்து நிற்கும் உயிர்கள் , வேதம் , ஆகமம் ஆகிய 
நூல்களை யாக்கியருளிய விறைவன் திருவருளையடைய 
முற்படும் . 


அதுகாலை எண்குணமுடைய ஈசனை சிற்றறிவும் சிறு 
தொழிலுமுடைய உயிர்கள் அறிய முடியாது . ஆகலின் 
அவன் நிலையினைச் சுட்டிக்காட்டிடயொரு குரவன் வேண் 
டும் . அக்குரவனை நாடித் தவங்கிடத்தல் வேண்டும் . 


அங்ஙனந் தவங்கிடப்பின் முற்றறிவும் முற்றுத் தொழி 
லும் உடைய இறைவனே மானிடச் சட்டை தாங்கி 
வந்தருள் புரிவன் . அங்ஙனங் குருவானவர் தத்துவநெறி 
யினை விளக்கியருள்வன் அத்தத்துவக் கூறுபாட்டினை 
யுணரின் மெய்ந்நெறியிது பொய்ந்நெறியிதுவென வறிதல் 
கூடும் . 


V 


கட்டளை , 


இத்தத்துவங்களை யறிவிக்க எழுந்த நூல்கள் பலவா 
கும் . வேதாந்த சித்தாந்தக் கட்டளைப் பிரபந்தமும் பல 
வுள் . இதுபற்றி விளக்கங்கூறும் தத்துவப்பிரகாசமும் 
ஒன்றாதம் . சிவப்பிரகாசக் 

சித்தாந்தக் 
நா நாசீவ வாதக்கட்டளை, திருவாலவாய் 

முதலியனவாம் . தத்துவப் பிரகாசம். எனும் 
பிரபந்தம் போலத் தத்துவ விளக்கமெனும் இந்நூலும் 
மிகச்சிறந்ததாகும் . 


கட்டளை , 
கட்டளை 


தத்துவம் -உண்மைப்பொருள் , விளக்கம் - விளக்குவது . 
உண்மையான நிலையுடைய பொருள்களை நன்கு விளக்கு 
வது எனப்போந்த பொருளாகும் . இந்நூல் காழிவருக 
வுணியர் தம் கோவைக் குருவாகக்கொண்ட வள்ளல் பரம் 
பரையில் 

வரு வள்ளல் ஒருவராற் செய்தருளிய தென்பது 
மாத்திரம் தெளியக்கிடக்கின்றது . இந்நூல் ஐம்பத்தொரு 
கட்டளைக் கலித்துறைச் செய்யுட்களைக் 

கொண்டது . 
ஆசாரியர் சீடலுக்கு உபதேசிக்கப்படுவது போலச் செய்யப் 
பட்டதாகும் 

இந்நூல் செய்யுட்களைச் சித்தாந்த 
சாத்திரங்கட்குரை கண்டார் பலரும் எடுத்தாண்டுள்ளமை 
யால் இதன் சிறப்பும் நன்கு புலனாகின்றது , இத்தன்மைத் 
தான நூலுக்குரை யொன்று வேண்டுமெனு மாணையுண் 
மையால் அடியேன் சிற்றறிவுக் கெட்டியவரை 
வரைய நேர்ந்துள்ளது . சாத்திரப் பயிற்சி மீக்கூர்ந்த 
அநுபவமுடையவர் செயற்பாலதாதமிது . 


விசைந்து 


இத்தத்துவ விளக்கத்திடைக் கூறப்பட்ட ஒரு செய்யுள் 
வருமாறு . 


. 


கூறிய மூலப் பகுதியிற் றோன்றும் குண மவைதாம் 
தேறிய சாத்திக ராசத தாமத மென்று செப்பும் 
ஊறியல் முக்குண மொத்தவை மூன்று முயர்விழிவற் ( று 

ஏறியக் காற்புத்தி தத்துவமாகு மென்றெண்ணுவரே 
என்பதாம் , 


. 


vi 


இவ்வொரு கட்டளைக் கலித்துறையே , இத்தத்துவ 
விளக்கத்தை நன்கு தெளிவுபடுத்துகின்றது . 

இதற்கு 
விரிவுரையும் நன்கு குறிக்கப்பெற்றுள்ளது . இந்த ஓலைச் 
கவடியினை 

துருவியாய்ந்து 

படியெடுத்தேன் , 
எங்கள் சரசுவதி மகால் நூல் நிலையத்தினின்றும் வெளிப் 
போந்துலவும் பாச்திரிக்கை வாயிலாகவும் வரலாயிற்று . 


நன்கு 


இப்பெற்றி வாய்ந்த நூல்களை பண்டைக் காலத்தே 
பனையோலைச் சுவடிகளிற் பதித்தனர் 

( எழுத்தாணி 
கொண்டு எழுதி வைத்தனர் ) இவற்றினைப் பாதுகாத்தற் 
பொருட்டு , எழுத்தாணிப் பூச்சியெனும் இராமபாணம் 
துளைக்கா தவாறு மருந்துகளை வைத்தும் புரந்தனர் . 
ஆண்டிற்கு மும்முறையாவது மைபூசியும் காத்தனர் . 
நெறியினையிப்போது கடைப்பிடித்திடாது புல்லெண் 
ணைப்பூசி வருகின்றனர் . இதனாற் சுவடிகள் பழுப்படை 
கின்றன . இச்சுவடிகளையெல்லாம் ஒருவாறு காகிதத்திற் 
படியெடுத்தும் ஒருவறாக்கியும் வருகின்றனர் . 
கள் முறிந்ததும் சிதைந்தும் உள்ளன .. இச்சுவடிகளைப் 
பற்றி யிந்நூல் நிலையத்திலிருந்தும் வெளிப்போந்துள்ள 
புத்தகப் பட்டியல் ( கேட்லாக்கு ) தெரிவியா நிற்கும் . 


சில சுவடி 


இப்போது வெளிவரும் தத்துவ 

விளக்கமெனு 
நூலினை வெளிவர வேண்டுமெனும் 

ஆணை யூனியன் 
கவர்ன்மெண்டாரால் கிடைக்கப்பெற்றது . இவ்வாணை 
கொண்டு மூலவேர்லைபடி கொண்டு பிரதி செய்யப்பெற்று 
ஒருவாறு உரையும் வரையலாயிற்று . இவற்றினை விரை 
வில் முற்று வித்திடல் வேண்டுமெனக் கௌரவக் காரியதரிசி 
கனம் 0. A. நாராயணசாமி ஐயர் . பி . ஏ , பி . எல் . , அவர் 
கள் ஊக்குவித்தனர் . இவர்களுடைய மொழியபிமானமும் 
கற்றார் மாட்டுப் பேரன்புடமையும் பெரிதும் பாராட்டற் 
பாலதாகும் . இந்நூலினை 

அச்சிடும் காலத்து 

ஒப்பு 
நோக்குதல் . படியெடுத்தல் முதலியன செய்து தவிய 
திருவளர் செல்வி புலவர் கோ . திலகவதியம்மையார் அவர் 
கட்குத் திருமுருகன் றிருவருள் முன்னின் றருள்வாராக . 


vii 


ஒன்றற்தம் பற்றாத நாயேனை யூக்குவித்து இச்செந் 
நெறியில் ஈடுபடுத்தியருளிய திரு அறம் வளர்த்த நாயகியா 
ரோ மர்ந்தருள் திரு ஐயாற்றுப் பிரமன் திருவடி களை 
பனம் , மொழி , மெய்களால் இறைஞ்சுகின்றேன் . 


சகமலா கடிமையில்லை தானலாற்றுணையுமில்லை 
நகமெலாத் தேயக்கையால் நாண்மலர் தொழுது தூவி 
முகமெலாங் கண்ணீர் மல்க முன்பணித் தேத்துந் 

தொண்டர் 
அகமலாற் கோயிலில்லை ஐயன் ஐயாற னார்க்கே 


என்பது அப்பர் தேவாரம் . 


திருவையாறு , 
15--1--63 


இங்ஙனம் , 

பண்டித வித்துவான் . 
இராம . கோவிந்தசாமி பிள்ளை , 
முன்னாட் தமிழ்ப் பேராசிரியர் , 


2 


AN APPEAL 


Manuscripts on Palm Leaf or Paper of the ancient 
works of the wise men of the past , are the great treasures, 
solely inherited by the Nation and it is the moral 
obligation of persons who possess them to preserve them 
safely for the future generations of mankind . 


Probably you have some of these in your possession or 
you know friends or neighbours who possess them . You 
can make a great contribution to the cause of the preser 
vation not only of our National Culture but also to the 
Culture of Humanity as a whole by arranging to present 
such manuscripts to the famous T. M. S S. M , Library . 
Thanjavur . 


The manuscripts so presented will be accepted and 
acknowledged with pleasure and gratitude by the authorities 
of the Library , preserved with meticulous care and made 
available to successive generations of readers and scholars 
for study and research . The hitherto unpublished works 
found among them , will be printed and published in due 
course , as facilities occur, with the expression of the 
Library s gratitude for your gift. 


The great Scholar - King of Tanjore, Rajah Serfoji, has 
attained immortal ſame by dedicating enormous time and 
wealth to the expansion and firm establishment of this 
world - famous Sarasvati Mahal Library . It is open to 
you to share the honour of Serfoji, in your own measure 
by contributing your manuscripts to the great institution 
built by him . 


This great Honour is beckoning to you to accept it . 
Will you hasten to take it up ? The Library waits for 
your answer . 


DIRECTOR , 
Sarasvati Mahal Library, Thanjavur. 


வ . 


திருச்சிற்றம்பலம் 


தத்துவ விளக்கம் 


( மூலமும் உரையும் ) 


திருவுங் கல்வியுஞ் சீருந் தழைக்கவும் 
கருணை பூக்கவுந் தீமையைச் காய்க்கவும் 
பருவ மாய் நம துள்ளம் பழுக்கவும் 
பெருகு மாழத்துப் பிள்ளையைப் பேணுவாம் , 


( பதி விகாரம் ) 


கட்டளைக் கலித்துறை 


சித்தத்து வந்தெமக் கின்பம் 

படச்சென்னி மேலிருந்தும் 
எத்தத்து வங்கட்கு மேலா 

வனவிக லார்பசு நூல் 
கொத்தத்து வந்து குறுகா 

தனகொச்சை மன்னவன் றாள் 
இத்தத்து வவ்விளக் கம்பகர் 

வான்பணிந் தேத்துவமே. 


இப்பாடல் , காழிவரு கவுணியக் கன் றாகிய திருஞான 
சம்மந்தப் பெருமானைக் காப்பாகக் 

காப்பாகக் கொண்டு பாடப் 
பெற்றதாகும் . 


( இ -ள் ) எமக்கு இன்பம்பட சித்தத்து வந்து - அடியே 
மாகிய எங்கட்கு , உள்ளிட மாகிய சித்தத்திடத்துச் சிந்தித்த 
வண்ணமாக வெழுந்தருளிவந்து , சென்னிமேல் இருந்தும் 
அகத்திடத் திருந்ததோடன்றிப் புறத்திட மாகிய உச்சியின் 


2 


கண் ( தலைமேல் ) எழுந்தருளியும் , எத்தத்துவங்கட்கும் 
மேலாவன - எல்லாத்தத்துவப் பொருள் கட்தர் மேலாந் 
தன்மை யெய்தியனவும் , இகலார் பசுநூல் கொத்தத்து 
வந்து குறுகாதன - மாறுபாடுறு சமயமாகிய பகைச்சமயம் 
கூறுகின்ற பிறந்திறந்து உழலும் கடவுளரை முதல்வராகச் 
கூறும் பசு நூல் கூட்டத்திடத்துச் சென்று பொருந்தா தன 
வும் ( ஆகிய ) கொச்சை மன்னவன் தாள் - கொச்சையெனும் 
பெயர்பெற்ற நகராகிய சீகாழிப் பதியிடத்துத் திரு அவதா 
ரம் புரிந்தருளிய திருஞானசம்பந்தப் பெருமானுடைய 
திருவடிகளானவை , 

இத்தத்துவ லிளக்கம் பகர்வான் 
இந்தத் தத்துவ விளக்கமெனும் செந்தமிழ் நூலினைக் 
கூறும்படி , பணிந்து ஏத்துவம் ( ஏ )-மனமொழி மெய்களால் 
வணங்கித் துதிப்போம் , யாம் ( எ - று ) . 

. 


நூல்கள் -பாசப் பொருளைப் பகர்வனவும் , படிப் 
பொருளைப் பகர்வனவும் , பதிப்பொருளைப் பகர்வளவும் 
ஆக மூவகைப்படும் . முதனூலாகிய வேதசிவாகமங்களே 
சாத்திரங்களே பதிநூலாகும் . இவைகள் செ 

இவைகள் செத்துப் பிறக் 
குந் தெய்வங்களைப் பரத்துவமாகக் கூறமாட்டாவார் . 
கொத்து- தொகுதி , குறுகா தன - வந்தடைய மாட்டா தன் . 
காழியம் பதிக்குப் பன்னிரு திருப்பெயர்கள் உண்டு . 


அவையாவன : 


தோணிபுரம் , கொச்சை , புறவம் , 
சண்பை , சீகாழி , பிரமபுரம் , வேணுபுரம் , புகலி , பூந்த 
ராய் , வெங்குரு , சிரபுரம் , கழுமலம் என்பனவாம் . 


பிரமனூர் வேணுபுரம் புகலி 

வெங்குருப் பெருநீர்த் தோணி 
புரம் மன்னும் பூந்தராய் பொன்னஞ் 

சிரபுரம் புறவஞ் சண்பை 
அரன் மன்னு தண் காழி கொச்சைவய 

முள்ளிட்டங் காதியாய 
பரமனூர் பன்னிரண்டாய் நின்ற திருக் 

கழுமலம் நாம் பரவு மூரே . {சம்பந்தர் ) 


3 


மேடுங் குழியும் விழுந்தேன் 

விழுங்க வெழுந் துணையுங் 
கூடும் பொழிற்கொச்சை வேந்தன் 

குரைகழற் கன்பர்குன் றுங் 
காடுங் கடுஞ்சுர முங்கட 

லேழுங் கடந்தரிதிற் 
றேடும். பொருளினுஞ் சேர்ந்தவுற் 

றாரினுஞ் சீரியரே 


2 


( இ - ள் ) மேடும் குழியும் விழுந்தேன் - மேட்டிடத்துப் 
மேடாகிய உயர்ந்த விடத்தும் பள்ளத்திடத்தும் வீழ்கின்ற 
தேனானது , 

விழுங்க - அமிழ்ந்திட , எழும் துணையும் 
மேலெழும் அளவும் , கூடும்- பொருந்தப் பெறா நின்ற , 
பொழில் கொச்சை வேந்தன் - வளமிக்க சோலைகள் சூழ்ந்த 
சீகாழிப் பதியின் கண் அவதரித்தருளிய திருஞானசம்பந்தப் 
பெருமான் , குரை கழற்கு அன்பர் - பரசமயங்களை வென்ற 
ஒலிக்கின்ற வீரக்கழலைத் தரித்த திருவடி கட்கு அன்பராயி 
னார்கள் எவர்களோ அவர்கள் . குன்றும் மலையினிடத்தும் , 
காடும் - முல்லை நிலமாகிய காட்டி - த்தும் , கடும்கரமும் 
பாலைநிலத்திடத்தும் , ஏழ்சுடலும் - சப்த சாகரத்திட த் 
திடத்தும் , கந்து - சென்று , அரிதின் தேடும் - அரும்பாடு 
பட்டுந் தேடப்பெறும் , பொருளினும் - பொருளைக்காட்டி 
லும் , 

உற்றாரினும் - பற்றுக்கோடாகவுள்ள 
உறவினரைக் காட்டிலும் , சீரியர் ( ஏ ) --சிறப்பினையுடை யவ 
ராவர் , ஏ அசைநிலை . மலைநிலங் க ...த்தலும் , காட்டிடங் 
கடத்தலும் , பாலைவனங் கடத்கலும் , கடலைக் கடத்த 
லும் , அருமையுடைத்தென்பது புலப்படுகின்றது . கடும் 
கரம் - பாலைவனம் . ஏழ்கடலாவன : உப்புக்கடல் 
பாற்கடல் , தயிர்க்கடல் , நெய்க்கடல் , கருப்பஞ்சாற்றுக் 
கடல் , தேன் கடல் , நன்னீர்கடல் என்பனவாம் . 


சேர்ந்த 


பரவுமில் வுலகிலுப்புப் பா நயிர் நெய்யே கன்ன 
விர தமா மது நீராகு மெழு.கட. லேழுதீவும் 
வரன்முறை விரவிச் சூழும் 


41 


என்பனவாம் . 
ளுள் ஒன்று . 


கொச்சை -.-சீகாழியின் பன்னிரு பெயர்க 


சீரார் கயிலைத் திருவாய் 

மலர்ந்த சிவகாமங்கற் 
றாராய் வதுவட சொற்பயின் 

றார்க்கெளி தம்மொழியைச் 
சாரா தவரருந் தத்துவ 

ஞானத் தலைப்படுதற் 
கேரார் தமிழ்ச்செய்யு ளான்மைய 

றீர வெழுதுவனே 


3 


ளும் , 


( இ - ள் ) சீர் ஆர் கயிலை திருவாய் மவர்ந்த சிவகாமம் 
-சிறப்பு வாய்ந்த கயிலாய மலையினிடத்துப் பரமேசுரன் 
தன் ஐந்து திருமுகங்களிடத்தினின்றும் முனிவரர் தமக்குத் 
திருவாய் மலர்ந்தருளிய காமிகாதி இருபத்தெட்டாகமங்க 

கற்று ஆராய்வது - தேசிகர்பாற் கற்றுணர்ந்து 
ஆராய்ச்சி புரிவது , வடசொல் பயின்றார்க்கு - வடமொழி 
யாகிய தேவ பாடையை நன்கு கற்றலைச் செய்தவருக்கு . 
எளிது- எளிமையினை 

யுடை த்தாகும் . அம்மொழியை 
சாராதவர்- அம்மொழியினைப் பயிலா தவர்கள் , அரும் 
தத்துவஞானம் தலைப்படுதற்கு - அரிதின் உணரத்தக்கி 
தத்துவ ஞானத்தினைப் பொருந்து தற்கு , எர் ஆர் தமிழ்ச் 
செய்யுளான் - எல்லாரும் எளிதினுரைத் தக்கவாறு அழகு 
நிறைந்த தமிழ்ப்பாடலான், மையல் தீர 

ல் தீர - மன மயக்க 
மொழிய, எழுதுவன் - வரை குவன் . ஏ - அசை நிலை ஆகமம் 
- முப்பொருளுணர்த்துவனவாம் . இவ்வாகம நூல்களைப் 
பயில்பவர்கள் சிவ தீட்சைபெற்றுச் சிவபூசனை புரியுமவர் 
களே ஆவர் . இங்ஙனம் பயின்றால் தான் சரியை கிரியை 
யோகம் ஞானம் ஆகிய நிலைகளிற்றலைப்பட்டு 

மெய் 
ஞானம் தலைப்படுவர் . 


5 


பண்டை நற் றவத்தாற் றோன்றிற் பரமனைப் பத்தி 
பண்ணும் கொண்டரைத்தானே தாயகதியினிற் றொகுப் 
பன் மார்க்கர் கண்ட நூ லோதி வீடு கா தலிப்பவர் கட்கே " 
தத்துவமாதி விளக்கம் தலைப்படும் 


பண்டித ராவார் பதினெட்டுப் பாடையும் 


என்னும் திருமந்திரப் பாடலால் பதினெண் மொழிகளுள் 
ளும் தலைசிறந்தது தமிழ் மொழியாம் . பத்தோடொன்பது 
பாடை . நூல்களும் என்ற பாடல் கொண்டு வடமொழியுஞ் 
சேர்ந்ததாகும் . ஆகவே சிவபெருமானால் அருளிச் செய்யப் 
பட்ட மொழிகளுள் தலைசிறந்தன இருமொழிக்கும் 
கண்ணுதலார் முதற்குரவர் என்பதனால் இரண்டுமேயாம் . 
வடமொழி பயில்வதும் 

அனைவர்க்கும் 
ஆதலின் ஆகம நூல்கள் வட மொழிக்கண் உள்ளன . ஆதன் 
வழித்தாக அனைவருக்கும் பயன்படும்படித் கமிழிற் 
செய்யப்பட்ட திந் நூலாம் . மையல் - பயக்கம் , தீர - ஒழிய 
யான் எழுவாய் எழுதுவன் பயனிலை . 


எளிதன்று . 


எழுமென தாசை முடித்தற் 

தளவெழு தாமறையும் 
வழுதி தன் கூனு நிமிர வந் 

தாண்டன வையமுய்யக் 
கழுமல வாணருந் தேவியுங் 

கண்டுதங் கண்களிப்பச் 
செழுமலர் வாவிக் கரையினின் 

றாடிய சிற்றடியே 


4 


( இ - ள் ) எழுதா மறையும் --ஏட்டில் எழுதப்படாத , 
இருக்கு . யசுர் , சாமம் , அதர்வண மாகிய நான்கு வேதங்சு 
ளும் , வழுதிதன் கூனும் - பாண்டியனுடைய கூனலும் நிமிர 
வந்து ஆண்டன - மேலோங்கி உயருமாறு ஆண்டன ( ஆளப் 
பட்டன ) வையம் உய்ய - உலக மக்களெலாம் 

( உலகத் 
துயிர்களனைத்தும் ) கடைத்தேற , கழுமல வாணரும் தேவி 


6 


கண்களானவை 


யும் -- திருக்கழுமல நகரின் கண் எழுந்தருளியுள்ள தோணி 
யப்பரும் திருநிலைநாயகியம்மையும் , கண்டு திருநோக்கஞ் 
செய்து , தம்கண்களிப்ப - தங்களுடைய 
பெருமகிழ்வடையுமாறு , செழுமலர் 

வாவிகரையின் 
செழித்த நல்ல தாமரை மலர்கள் பூத்திருக்கப்பெற்ற பிரம 
தீர்த்தக் கரையினிடத்து (சிவபாத ஹிருதயராகிய ) தந்தை 
யார் நீராடிக்கொண்டிருக்கின்ற ஞான்று , நின்று ஆடிய 
சிற்றடிஏ.- . அம்மேயப்பா என் றழுதலைச் செய்துகொண்டு 
திருவிளையாடல் புரிந்த சிறிய திருவடிகளே , எழும் எனது 
ஆசை முடித்தற்கு உள - மேலே எழுகின்ற என்னுடைய 
அவாவினை மூற்றுவித்தற்கு உள்ளனவாம் ( எ - று ) 


வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லிய 
மணரை வாதில் வென் றழித்தமையால் வேதங்கள் நிமிரப் 
பெற்றன . 

சமணப் படுகுழியில் வீழ்ந்து மயங்கிக் கிடந்த 
3 ன்பாண்டியனுடைய சுரநோயினைத் திருநீற்றினைப் 
பூசி நீக்கி கூனினையும் நிமிரப்பண்ணி நின்ற சீர் நெடு 
மாறனார் ஆக ஆக்கினமையால் இங்ஙனங் கூறப்பட்ட 
திருஞானசம்பந்தப் பெருமான் 

குமரனாகலின் 
சிற்றடி எனப்பட்டது சிறிய அடிகள் பெருமையினைச் 
செய்ததாகவும் குறிக்கப்பெற்றுள்ளது . 


தாம் . 


மண்ணி னல்லவண்ணம் வாழலாம் வைகலும் 
எண்ணி னல்ல கதிக்கி யாதுமோர் குறைவிலை 
கண்ணி னல்லஃதுறுங் கழுமல வள நகர் 
பெண்ணினல் லாளொடும் பெருந்தகை யிருந்ததே 


போதையார் பொற்கிணத் தடிசில்பொல் லாதெனத் 
தாதையார் முனிவுறத் தானெனை யாண்டவன் 
காதையார் குழையினன் கழுமல வள நகர் 

பேதையா ளவளொடும் பெருந்தகை யிருந்ததே " 
என்னுந் தேவாரப் பாடல்களைப் பாட மகிழ்வுற்றனர் 
அம்மையப்பர் என்பதாம் . மதுரைக்கரசியாகிய மங்கையர்க் 


7 


கரசியார் . தன் கணவனாகிய கன்பாண்டியனும் ஏனைய 
மக்களும் சமணர் படுகுழியில் வீழ்ந்திட்டதைக் கண்டு 
மனம் புழுங்கிப் பட்டத்து மந்திரியாகிய குலச்சிறையாரை 
யேவி மறைக்காட்டில் அப்பர் பெருமானுடன் எழுந்தருளி 
யிருந்த திருஞானசம்பந்தப் பெருமானை மதுரைக்கழைத்து 
வந்து பாணனா அனல்லாத புனல்வாதங்களிலும் வென் ) 
பாண்டியனாருடைய க ) நோயினையும் கூனையும் நீக்கி 
வெல்லுமாறு செய்தனர் என்பது வரலாறு . 


சிற்கனன் றன்னிக ரின்றிப் 

பரந்தோன் சிதையறியா 
வொற்கமில் தோற்றத் துயர்ந்தோ 

னுறுதுக ளொன்று மில் லோன் 
சொற்கலை ஞாலத்து வித்தாய 

வன்றுற வெங்குமில்லோன் 
நற்கரு ணாலயன் வாழிதென் 

காழி நயந்தவனே . 


3 


( இ - ள் ) சிற்கனன் தன் நிகர் இன்றிப் பரந்தோன் 
ஞான அக்கினிமயமானவனும் ( தீவண்ணணாம் என்றபடி ) 
தனக்கொப்பாரின்றித் தன் புகழானது எங்கும் பரவப் 
பெற்றவனும் , சிதை அறியா ( த ) ஒற்கம் இல் தோற்றத்து 
உயர்ந்தோன் - இழிவாகிய பழிசொற்கள் அறியப்பெறாத 
வறுமை சிறிதுமில்லாத தோற்றத்தினால் உயர்ந்துள்ளவ 
னும் ( மிகவும் மேன்மை வாய்ந்த குலத்துப்பிறந்து உயர்ந் 
திருப்பவன் ) உறுதுகள் ஒன்றும் இல்லோன் - வந்தடையப் 
பாலனவாகிய குற்றங்கள் ஒரு சிறிதும் ( யாதொன்றும் ) 
இல்லா தவனும் சொல்கலை ஞாலத்து வித்து ஆயவன் -- 
பலராலும் புகழ்ந்து கூறப்படுகின்ற வேதக்கலைகட்கு 
( நூல்கட்கு ) உலகினிடத்து 

விதையாக உள்ளவனும் 
( வேதமூலகாரணனும் ) துறவு எங்கும் இல்லோன் 

துறவு 
பூண்டொழுகலில் எவ்விடத்தும் இல்லா தவனும் ( பற்றில் 
லா தவனும் பிறராற்பற்றப்படுபவனும் ஆகிய பெருந்துறவி 
பாம் ) நல் கருணை ஆலயன் - நல்ல அருளுக்கு இருப்பிட 


8 


மாகவுள்ளவனும் ( ஆகிய ) தென்காழி நயந்தவன் எ - அழகிய 
சீகாழிப் பதியினைத் தனக்கு அவதாரத் தலமாக விரும்பிய 
ஞான சம்பந்தப்பெருமான் , வாழி- இங்ஙனம் பலவற்றா 
னும் பதியியல் முற்றுப்பெற்றவன் உலகம் இன்புறம் 
பொருட்டு வாழ்வானாக ( எ - று ) 


கனன் - அக்கினிவடிவினன் . சித் ( து ) ஞானம் . சிதை 
வறுமை குறைவு ). ஒற்கர் - நாணம் , துகள் - குற்றம் . 
சொற்கலை 

வேதம் , அறிவு நூல்களுமாம் . துறவு 
சந்நியாசம் 

கிருபாசமுத்திரம் என்றாற் 
போல , சருணைக்கிருப்பி..மானவன் . நயத்தல் - தானே 
விருப்பம் . தென் - அழகு ஏகாரம் - தேற்றம் .. 


கருணாலயன் 


நயந்க பிறப்பொடு நாச 

மிலாதது நாடினர் தாம் 
வியந்தரு வீடெய்த வீடொன் 

றிலாதது மிக்கறிவால் 
உயர்ந்த துலகங்க ளாகுந் 

தொழில துயர் தரங்கக் 
கயந்திகழ்க் காழிப்பி ரானொளி 

யாகிய காரணமே . 


6 


(இ - ள் ) உயர் தரங்கம் கயம் திகழ் காழி பிரான் ஒளி 
ஆகிய காரணம் ஏ - மேலான அலைகள் வீசும் பெற்றியினை 
யுடைய தடாகங்கள் நாற்புறமும் கற்றி விளங்கப்பெறா 
நின்ற சீகாழியில் அவதரித்தருளிய பெருமான் ஞான ஒளி 
யாகிய காரணம் எங்ஙனம் ஆகியது என்றால் , நயந்த பிறப் 
பொடு நாசம் இலாதது - விரும்பிய பிறப்புடன் கூட அழி 
வற்றது , ( பிறத்தலும் இறத்தலும் அற்றது ) நாடினர் தாம் . 
விரும்பியடைந்த மெய்யன்பர்கள் , வியந்தரு 

மேன்மை 
யைத் தரத்தக்க , வீடு எய்த.- வீடாகிய மோட்சத்தினைய 
டைய விடு ஒன்று இல்லாதது - தனக்கென வீடு ஒன்று 
இல்லாததாம் ( அஃதாவது தானே மோட்ச ரூபமாயிருக்கு 


9 


மென்பதாம் ) மிக்க அறிவால் உயர்ந்தது- மேம்பட்ட சிவ 
ஞானத்தினால் மேம்பட்டது . தலகங்கள் ஆகும் தொழி 
லது - ஈரேழுலகங்கள் ஆகின்ற செயலையுடையது ( எ - று ) 


உகண்ட 

கிய 


நல்லூர்ப் பெருமணம் எனும் திருத்தலத்தின் கண் திரு 
ஞானசம்பந்தப் பெருமான் திருமணம் செய்து கொண்ட 
( ஞான்று 

பெருஞ்சோதியாகிய பேரொளி 
யானது அழிவற்றதும் வீட்டின்பமாயதும் சிவஞானத்தி 
னாற் சிறந்ததும் 

சிருட்டிக்கு ஆம் செயலதும் 
ஆயிற்று எனக் கருத்தாக்கொள்க . கயம் - ஆழமுடைய 
தடாகம் , நாடினர் - விரும்பியடைந்தவர் , ஒன்றிலா தது 
பொருந்தாத்து என்றுமாம் 


2. லக 


காரண மாகிய க ழிப் 

பிரானுக் கநாதியிந்தப் 
பாரள வாகப் பரக்கும் 

புவனா திகள்படைப்பப் 
பேரள வாகுந் தொழிற்பிற 

ழா தக் கருவியதாய்ச் 
சீரள வாமனின் றாட்செய்ய 

தாளென் சிரத்தனவே - 


7 


( இ - ள் ) காரணம் ஆகிய காழி பிராலுக்கு- உலக 
காரணமாகிய சீகாழியிற் றிருவவதாரம் புரிந்தருளிய பெரு 
மானாகிய திருஞானசம்பந்தப் பெருமானுக்கு , அநாதி 
அநாதியாகவே , இந்தப்பார் அளவு ஆகபரக்கும் -- இந்தப் 
பூமியெல்லையாகப் பரந்துள்ள , புவனாதிகள் எல்லா 
வுலகங்களையும் ( பதினான்குலகங்களையும் ) படைப்பு 
தோற்றுவிக்க பேரளவு ஆகும் தொழில்- தன் பெயருக்கு 
மாத்திரம் சொல்லப்பெறும் செயலானது . பிறழாத கரூவிய 
தாய் - மாறுபாடுறாத 

காரணமாகி , சீர் 

அளவாமல் 
சீரினையளக்காமல் ( பெருமையித்துணைத்தென அளவு 
செய்யாதவாறு , நின்று ஆள் - நிலைபெற்று ஆட்சிபுரியும் 


10 


( ஆளுதலைச் செய்யும் செய்ய தாள்- செவந்த தாமரை 
போலும் திருவடிகள் , என் சிரத்தன ( ஏ ) --- அடியேனுடை ய 
தலைக்கு அணியாக ஆகக் கடவன ஆய்: ( எ - று ) 


அநாதி - ஆதியில்லாதது ( தொன்றுதொட்டே வருவது 
பார் - பூமி , புவனம் - உலகம் . படைப்பு - 

-- உண்டாக்கள் . 
தொழில் - கிரியை ( செயல் ) பிறழ்தல் - மாறுபடல் , கருவி 

காரணம் . ஆய் - ஆகி , சீர் --பெருமை , தாள் - பாதங் 
கள் , சிரர்- தலை . ஏ- அசை நிலை , இறைவனுடைய சங்கற்ப 
விபேடத்தால் படைத்தலாகி தொழில்கள் நடை பெறுகின் 

அவ்வவற்றிற்குரியனவாக , 


றன . 


தனதுயர் தத்துவந் தான்பாரு 

சத்தி கருவியிப்பால் 
வினதரு வையம் பிறந்தும் 

விரிந்து மொடுங்குமிந்தச் 
சினமலி தத்துவந் தன்னிற் 

சிரபுர நாதனுமக் 
கனமலி பூண்முலை யுங்கருத் 

தாவுங் கருவியு மே , 


இப்பாடல் சிரபுர நா தனாகிய கழுமல நா தரும் இறைவி 
யும் என்றும் உலக்காரணர் ஆவர் என உரைக்கின்றது . 
மேற்கண்ட பாடல்கள் இவர்களின் வேறல்லா த திருஞான 
சம்பந்தப் பெருமானை யே சுட்டா நிற்கும் . 

இது கண்டு 


கொள்க , 


தனது உயர்தத்துவம் தான் - தன்னுடைய 
உயரிய தத்துவமானது , பாரும் சத்திகருவி -- உலகிற்கும் 
உலகப் பொருள்களுக்கும் சத்தியாகிய இறைவியே காரனை 
மாம் : ( இயங்கியற் பொருளும் இயங்காப் பொருளும் -ஆகிய 
சரமும் அசரமும் ஆம் ) இப்பால் - இதன் பின்னர் , வினை 
தருவையம் - நல்வினையும் தீவினையும் ஆகிய இருவினை 
கட்கும் ஈடாம் உலகமானது , பிறந்தும் விரிந்தும் ஒடுங்கும் 


னது 


தோன்றியும் விரிந்து நின்றும் மறையும். ( படைப்பு , காப்பு 
மறைப்பு , எனப்படும் முத்தொழிலும் ) இந்த சினம் மலி 
தத்துவம்.-- இப்படிப்பட்ட ( தீத்தன்மை நிறைந்த ) சினமா 
நிறைந்த 

மெய்ம்மையானது ( தத்துவமானது ) 
தன்னின் - எனினும் இப்பொருளில் , சிரபுரநாகனும் அ 
கனர் மலி பூண்முலையும் - திருத்தோணியப்பரும் மேலே 
கூறப்பட்ட அந்தக்கனமாகிய நிறைந்த அணிகலன் களை 
யணிந்த திருத்தன பாரமுடைய அம்மையும் , கருத்தாவும் 
கருவியும் ( ஏ ) தலைவனும்: (சிருட்டி கருத்தாவும் ) சிருட்டிக் 
குத் துணையாகிய காரணமும் ஆவர் ( 67 - று ) ஏ அசை நிலை . 


ஆன்மா ( பசு ) பாசம் ( தளை ) இறை ( பதி ) ஆயவைகள் 
அநாதி நித்தியம் எனப்படும் . வையம் - பூமி , கருத்தா 
செய்பவன் , சருவி மூவகைப்படும் . அவை முதற்கருவி , 
துணைக் கருவி , நிமித்தக்கருவி என்பனவாம் . முதற்கருவி 
காரியத் தாடொற்றுமை யுடையது . துணைக்கருவி - காரிய 
முற்றும் வரை துணையாயிருப்பது நிமித்தக்கருவி , 
இதனை யுண்டாக்கற்குக் காரணமாகிய தலைவன் ஆம் 
--- அக்கினியிற் சூடு போலப் 

பிரிவின்றியுள்ளதாகிய 
வல்லமை , 


கருமலி பாசம சே தனங் 
கட்டுண்பர் சே தன ரென் ( று ) 

ரென் 
இருமையில் வைய மடங்குமென் 

றெண்ணுக வித்துணையே 
திருமலி யாகமஞ் செப்பிய 

வான்பொருள் முற்சிறந்த 
இருவரு மேகட்டு வார்விடு 

வாருமென் றெய்துமினே. 


9 


( இ - ள் ) கருமலிபாசம் அ சேதனம் கட்டுண்பர் சேதனர் 
--பிறப்பினை யுண்டாக்க நிறைந்த பந்தம் அசேதனம் ஆம் 
( அ ,ே தனம் - அறியாமை ) அச்சே தனத்தாற் பிணியுண்ப 
வரும் ( அசேதனர் ) சேதனரும் ( அறிவுடைமையுடையவர் ) 


12 


- 


என்று இருமையில் வையம் அடங்கும் 

அடங்கும் என இரண்டன் 
வகையில் உலகமானது அடங்கிக் கிடக்கும் என்று எண்ணுக 
-ஏ நீ 

மாணவக நீ இங்ய்னம் அடங்கும் . என்று கருதியே 
எண்ணித் துணிவாயாக . இத்துணை ஏ . 

இவ்வளவின 
தாகவே , 

திருமலி ஆகமம் செப்பிய வான் பொருள் 
முத்தியாகிய நிறைதிருவினையுடைய சிவாகமங்கள் கூறிய 
சிறந்த பொருள் ( பதிப்பொருள் ) ஆம் . முன் சிறந்த இருவ 
ரும் ஏ -- முன்னர்க்கூறிய சேதனரும் அசேதனருமாகிய இரு 
வருமே . கட்டுவார் விடுவாரும் - பாசங்களால் கட்டப் 
படுவாரும் விடப்பட்டவரும் ஆக என்று 

எய்து மின்ஏ 
என்று அறியக் கடவையாக ( எ - று ) 


கரு - பிறப்பு (உண்டாதல் ) பாசம் - பந்தம் , ( கட்டுவது 
பிணிப்பது ) இருமை - இரண்டு , இத்துணை - இவ்வளவு . 
வான்பொருள் அழிவில்லாத நித்தியப்பொருள் . திரு = 
மோட்சம் , ( கண்டாரால் விரும்பப்படும் தன்மை ) ஆகமம் . 
நூல்கள் . எய்துதல் - அடைதல் என்பதாம் . 


எய்து பொருளொரு மூன்றும் 

பதிபசு பாசமென்றே 
மெய்தந்த வாகமங் கூறுமி 

வற்றினுள் வெங்குருவாழ் 
மைதங்கு கண்டன் பதிபசு வெண்ப 

தணுக்கண் மற்றைக் 
கைதந்த பாசங்க ளானவ 

மாயையுங் கன்மமுமே . 


10 


( இ - ள் ) எய்து பொருள் ஒருமூன்றும் பதி பசு பாசம் 
என்று ஏ மெய்தந்த ஆகயம் கூறும் - அடையப்படா நின்ற 
பொருள்கள் ஒருமூவகையும் பதிப்பொருளும் பசுப்பொரு 
ளும் பாசப்பொருளும் எனவே உண்மையுரைத்த சிவகாமங் 
கள் கூறும் இவற்றினுள் --இம்முப்பொருளுள் , வெங்குரு 
வாழ்மைதங்கு கண்டன்பதி - சீகாழிப்பதியே திருக்கோயி 


13 


லாக் கொண்டெழுந்தருளி யிருக்கும் கரிய விடம் பொருந் 
திய கண்ட முடைய சிவபெருமானே பதிப்பொருளாகும் , 
பசு என்பது அனுக்கள் - பசு என்று கூறப்பெறுவது அணுக் 
களாகும் . மற்றைகை தந்தபாசம் - ஏனையவாகிய செயல் 
களைப்புரியும் பாசங்களானவை , 

மாயையும் 
கன்மமும். ஏ --ஆணவமலமும் , மாயா மலமும் , கன்மமலமும் , 
ஆயவைகளேயா ( எ - று ) 


ஆணவம் 


வெங்குரு - சீகாழிக்கொரு திருப் பெயர் , பதி பதிவது 
ப + --- கட்டப்பட்டது. பாசம்- கட்டு , மைதங்குகண்டன் -- 
நீலகண்டன் . திருப்பாற்கடலைக் கடையத் தேவர்களும் 
அசுரர்களும் மந்தரகிரியை மத்தாகவும் வாக்கியை நானாக 
வும் கொண்டு சுழற்ற வாசுகியானவன் 

- ஆலகால விடத்தி 
னைக் கக்கினன் . கக்கப்பட்ட விடமானது தேவாசுரர் 
களை வெதுப்பத் தாங்கவொண்ணாது கைலையைத் தஞ்ச 
மடைந்தனர் . தஞ்சம் ஏற்றருளிய பரமன் நஞ்சையேற் 
றுண்டருளிக் கண்டங் கருப்பாயினன் . மை தங்கு கண்டத் 
தைப் பற்றி 


கறைமிட றணியலும் அணிந்தன்று அக்கறை 
பதினெண் கணனும் ஏத்தவும் படுமே 


எனப் புறப்பாட்டுப் புகலுறும். 


பதியொருவன் . " பசுக்கள் எண்ணிறந்தன ஆகலின் 
அணுக்கள் எனப்பட்டனவாம் , பாசங்கள் மூன்றேயாம் . 
ஐந்தெனக் கொள்வது முண்டு , கை- செயல் ( ஒழுகலுமாம் ) 
மலங்களுக்கு இட்ட பெயர்கள் காரணப்பெயராம் . 


கன்மனந் தன்னைக் கனிவிக்குங் 

காழிப்பி ரான் கருணை 
பன்மைப் படுந்தொழி லைந்து 

படைப்பு நிலை தொகுத்தல்) 


14 


இன்மை நிகழ்ந்த வொளிப்புத் 

துயர் நின் றெடுத்தலென்ப 
வன்மைப் படாநிலை மைப்பெரி 

யோனுக்க மைந்தனவே 


( இ - ள் ) கல்மனம் தன்னை கனிவிக்கும் காழிப்பிரான் 
- கருங்கல்லையொத்த இளகாத வலிய மனத்தினையும் 
கனியும்படிச் செய்யும் ( இளகும்படி ) சீகாழிப்பதியிற் றிருக் 
கோயில் கொண்டருளிய அம்மையப்பனாகிய பெருமான் , 
கருணை பன்மை படும் தொழில் ஐந்து - தன்னுடைய 
அருளினால் பலவாக்கப்படும் கிருத்தியங்கள் (செயல்கள் ) 
ஐந்தாகும் . அவை , படைப்பு நிலை தொகுத்தல் இன்மை 
நிகழ்ந்த ஒளிப்பு துயர் நின்று எடுத்தல்- படை த்தலும் , 
காத்தலும் , அழித்தலும் , மறைத்தலும் , அருளலும் என்ப 
--என்று கூறுவர் . கலைஞராயினர் , வன்மை படா ( த ) 
நிலைமை பெரியோனுக்கு அமைந்தன ஏ - வன்மைத்தன்மை 
எவ்வாற்றானும் பொருந்தாத பிறவாயாக்கைப் பெரியோ 
னாகிய இறைவனுக்கு அமையப் பெற்றனவாம் ( எ - று ) 


வட . 


இறைவன் திருமேனி கருணைவடிவு அறவாழியந்த 
மணன் என்பதும் அது நோக்கியேயாம் , ஒன்றல்லனவெல்லாம் 
பலவாம் . ஆதலின் பன்மையெனப் பகர்ந்தனர் , 
மொழியில் பஞ்சகிருத்தியங்களைச் சிருட்டி , திதி , சங்காரம் 
திரோபவம் , அநுக்கிரகம் என்பர் , இவற்றினைத் தமிழில் 
படைப்பு , காப்பு . அழிப்பு. மறைப்பு , அருளல் எனக்கூறு 
வர் . தொகுத்தல் - அழித்தல் , இன்மை நிகழ்ந்த ஒளிப்பு - 
இலதாந் தன்மைப்பட்ட மறைத்தல் ( ஒளிப்பு - மறைத்தல் ) 
துயர் நின்று எடுத்தல் - பிறப்பிறப்பாகிய பெருந்துன்பத்தி 
னின்றும் பாசமொருவித் தன தாக்கிக் கருணை புரிவது 
( ஏ - ம் ) 


இதுகாறும் பதிவிகாரம் உணர்த்திற்றாம் . 


( 2 - வது பசுவிகாரம் ) 


அமையா நிசலமை, யணுக்கவோர் 

மூன்று வகையவைதாங் 
கமையால் நிறைந்தவிஞ் ஞான 

கலர் பிரளயாகலர்மற் 
றிமையா ரிமைப்பவ ராகுஞ் 

சகல ரிவரின் முன்னோ( து ) 
அமையா ரெனல்மல மேயவை 

சேடித்த தன்மையரே 


( இ - ள் ) அமையா ( த ) நிலைமை அணுக்கள் ஓர் மூன்று 
வகை- பதியொடும் பாசத்தொடும் விரவி ஒருபாற்பட்டு 
அமையப்பெறாத ( நிலை பேறு இல்லாத ) தன்மைத்தாம் 
பசுக்களர்கிய ( ஆன்மாக்கள் ) அணுக்கள் ஒரு மூவகையினை 
யுடையவாம் 

அவை தாம்கமையால் நிறைந்த விஞ்ஞான 
கலர் . அவைகளானவை பொறுமைத் தன்மையால் நிறை 
வுற்ற விஞ்ஞான கலர் எனவும் ( ஒருமலமுடையவர் ) 
பிரளயாகலர் இருமலமுடையராகிய பிரளயாகலரும் , 
இமையவர் -தேவரும் மனிதருமாகிய 

மும்பலமுடைய 
சகலரும் , என மலச்சேர்க்கையால் மூவகைப்படுவர் என்ப 
தாம் . 


இவரில் - இம்மூவருள் , முன் ஓது அமையார் - முன்னர்க் 
கூறப்பட்டன பொருந்தப் பெறா தவர் , 

மலம் ஏயவை 
சேடித்த தன்மையர் ஏ எனல் -- மலங்களானவை யொருவச் 
சிறப்புற்ற மேலாய விஞ்ஞான கலர் என்று கூறுக ( எ - று ) 


சேடித்தல் - நீங்கல் , ( விலகல் ) கமை - பொறை சுமை ,, 
மும்மலர் 

இவர் என முறை தெரிவிக்சப்பட்டுள்ளது . 
மலரகிதர் - பரமேசுவரன் . மலசகிதர் ஆன்மாக்களாவர் .. 
இறைவன் ஆன்மாவுக் கான்மாவாயும் தனித்தும் இயங்கு 
வன் , ஆன்மாக்கள் வினைக்கீடாக வெடுத்த தனுக்களுக் 
கேற்ப நாம ரூப வகையினை யனடயும் , இவ்வுருவழியும் 


16 


இவ்வுரு வினை யேற்ற ஆன்மாவாகிய அரூபி யழியாமை 
யினை யுடையது . இமைத்தல்- மூடல் , இமையார் - மூடாத 
கண்களையுடையவர் , இமைப்பவர் --மனிதராவர் . இவர் 
தம்முள் வேற்றுமை ( இவர் ஆணவமலமொன்றேயுடையவர் 
என்பது கருத்து ) 


தன்மை யொழிக்குமப் பாசமுங் 

கன்மமுஞ் சார்ந்து மற்றைப் 
பின்னொரு பாசமில் லார்பிர 

ளயாகலர் பேசியவக் 
கன்மமும் மாயையும் ஆணவ 

முங்கலந் தார்க் கலர் 
என்னு மிவரின் முன் னோரிரு 

பான்மைய ரென்றறியே 


13 


(இ - ன் ) தன்மை ஒழிக்கும் அ பாசமும் கன்மமும் 
சார்ந்து - ஆன்மத் தன்மையினை 

நீக்கும் அந்த 

ஆணவ 
மலமும் கன்மமலமும் சாரப்பெற்று , மற்றை பின் ஒரு 
பாசம் இல்லார் பிரளயாகலர் - வேறு பின்னாக ஒருமாயா 
மலங்கலக்கப் பெறா தவர் பிரளயாகலர் ஆவர் ( இவர் இரு 
மலமுடையவர் ) பேசிய அகன்மமும் மாயையும் ஆணவமும் 
கலந்தார் முன்னர்க்கூறப்பட்ட அந்தக் கன்மமலமும் , 
மாயாமலமும் , ஆணவமலமும் ஆகிய மும்மலங்களும் சேரப் 
பெற்றவர் - சகலர் எனப்படுவர் . என்னும் என்று கூறப் 
பட்ட , இவரில்- இவர்களில் , முன்னோர்- இருபான்மையர் 
- முதலாமவராகிய விஞ்ஞானகலர் இரண்டு தன்மையான 
வர் என்று அறி ஏ என்று நீ அறிவாயாக ( எ - று ) 


- 


- 


ஆணவமலம்- பாசமெனப் பெயர் பெறும் , மூலமலம் 
எனக்கூறுவதுமுண்டு . பான்மையர் - பிரிவினர் , மற்றை 
பிறிது . வேறொன்று ) அறி- அறிவாய் என முன்னிலை 
யேவல் முற்று . தன்மை - இயற்கை. 


17 


தன்மை யொழிக்கும் பாசமென்றது . ஆன்ம சொரு 
பத்தைக் காட்டிடாது தன் சொரூபமாகிய முனைப்பினையே 
காட்டிட லால் கூறப்பட்ட தாகுப் , கன்யம் ( கருமம் ) எப் 
பொழுதும் வினைகளைச் செய்யுமாறு தூண்டி வினைகளி 
எழுந்துறச் செய்வது . ஆகவே ஒருமலமுடையரும் , இரு 
மலமுடையரும் . மும்பலமுடையரும் என ஆன்மாள் 
மூவகையிலடங்கிடுவார் . 


அறிந்தவர் தீர்ந்த துகளினர் 

தீராத் துகளர்முன்னர்ச் 
செறிந்தவர் விஞ்சைக்கு நாயக 

ரெண்ம ரெனச்சிறந்தோர் 
பிறிந்தவர் மந்திர ராமேழு 

கோடியர் பேரருளான் 
பறிந்த திரைப்புனல் வெங்குரு 

வாணன் வகுத்தவரே 
( இ - ள் ) அறிந்தவர் தீர்ந்த துகளர் தீராத்துகளர் 
விஞ்ஞான கலரானவர் அநாதியே மலபந்த மாத்திர 
முடைய விஞ்ஞான கலரும் இடையே பரிபக்குவ விசேடத் 
தான் மாயாபந்தம் முழுதும் நீங்கி மலபந்தம் ஒன்றேயு 
டைய விஞ்ஞான கலரும் என விருவகையராவர் . 

முன்னர் 
செறிந்தவர் - முன்னரே நெருங்கியுள்ளவருமாவர் . இவர் 
கள் ( அணுசதாசிவராவர் ) அணுசதாசிவராகிய இவரும் . 
விஞ்சைக்கு நாயகர் எண்மர் என - வித்தைக்குத் தலைவரா 
கிய எட்டுப்பேரும் ( அட்டவித்தியேசுரரும் ) சிறந்தோர் - 
மேம்பட்டவராவர் . பிறிந்தவர் இவருள் வேறானவர் . 
மந்திரர் ஆம் எழுகோடியர் - மகாமந்திரர் எனப்படுகின்ற 
ஏழுகோடியர் ஆவர் . ( இவர்கள் சப்தகோடி மகாமந்திரர் 
எனப்படுவர் ) பேர் அருளால் மறிந்த திரை புனல் வெங்குரு 
வாணன் வகுத்தவர் ஏ -பெருங்கருனைத் திறத்தால் 
மடங்கி மடங்கிச் செல்லும் பேரலைகளோடு கூடின நீர் 
சூழ்ந்த வளம் 

சீகாழிப்பதியிற் றிருக்கோயில் 
கொண்டருளியுள்ள 

இறைவனே இங்ஙனம் பகுதிப் 
படுத்தினராம் ( எ - று ) 


உடைய 


துகள் 


குவா 
கற்றம் ( மலமாகிய குற்றம் ) விஞ்சை வித்தை 
எழுகோடி 

ஏழு வகையான ,அந்தர் , வாழ்நன் வானகன் 
பக்குவ மலர் , அபக்குமைலர் என மூவகையராவர் . இவருள் 
முதலாவது பக்குவமலர் அணுசதாசிவரும் அடவித்தியேசு 
வரும் என விருவகையராவர் . 


அணுசதாசிவம் : - இவர்கள் பிரணவர் , சுதர் , சுதீப்தர் 
காரணர் , 4 சீனர் , -சர் , சூக்குார் . காலர் , அம்பு , ததோர் 
எனப்பதின்மராம் . இவர்கள் அன்பே யுருவானவர்கள் 
இவர்கள் அதிகார சிவனுடைய அருளைப் பெற்றுக் கீழே 
யுள்ள மாயா புவனங்களிலுள்ளவருக்குப் ( பிரளயாகாலருக 
குப் ) பக் தளத்தில் அருள் புரிந்து சாதாகிய சத்துவத்தில் 
போகங்களை நுகர்ந்து கொண்டு - தாசிவமூர்த்தியை சூழப் 
பணிந்துகொண்டு இருப்பார்கள் . இவர்களில் தீவிர சததி 
நிபாத முற்றவர்கள் அநந்த ஞான டி. தலாயுள்ள ஆறுகுண 
களாலே விளங்கி யாவரையும் காத்தலைப் புரிந்து கொண்டு 
எண்ணற்ற போகங்களுடன் விந்து தத்துவத்தில் உறை 
வார்கள் இவர்களெல் லோருக்கும் போகத்தில் வைராக் 
கிய முண்டான போழ்து தீவிரதரத்தில் தீ விரதரமென்னுஞ் 
சந்நிபாதத்தால் சிவன் மோட்சங் கொடுத்தருள்வார் . 


ங் 


சீகண்டி 


அட்ட்ட வித்தியேசுர ராவார் . அனந்தர் , சூக்குமர் 
சிவோத்தமர் , ஏகநேத்திரர் , ஏகவுருத்திரர் , திரிமூர்த்தி 
சீகண்டர் , 

எனும் எண்மராம் . இவர்கட்கு 
அதிகாரமலம் மாத்திரம் உண்டு . இவர்கள் அனந்தமாயா 
கிருத்தியங்கட்கு அதிகாரிகள் . ஈச்சுர தத்துவத்திலுள்ள 
புவனங்களுக்கு அதிபதிகளால் அவ்விடத்தில் உறைவர் . 
பக்குவா பக்குவமலர் , சப்தகோடி மகா மந்திரராவர் . (60 : 
கோடி மந்திரர் ) என்றது : 

ஏழுவகையானவற்றினை 
யீற்றின்கண் உடைய மந்திரங்களுக்கு அதிபர்கள் . இவர்க 
ளும் பௌட்கராகமம் நான்காவது பசுப்படலம் ஐம்பத் 
தைந்தாவது கலோகத்திற் கூறியபடி எண்ணிக்கையினால் 
ஏழுகோடியராவார்கள் , 


19 


மந்திரங்களினீற்றில் அமையும் ஏழுவகை கோடிகளா 
வன , நம ஒருகோடி , சுவாகா ஒருகோடி , சுலதா ஒரு கோடி 
வௌஷட் ஒரு கோடி , வஷட் ஒருகோடி , பட் ஒரு கோடி 
ஹும் ஒரு கோடியாகும் . 


இவற்றுள் நம என்பது இருடிகட்கும் , சுவாகா என்பது 
தேவர்கட்கும் . சுவதா வென்பது மாதுரு பித்துருகட்கும் . 
வௌஷட் என்பது பூத முதலியவர் கட்கும் , வட்ை என்பது 
மனிதர்கட்கும் , பட்டென்பது உக்கிர விக்கிரகங்கட்கும் . 
ஹுர் என்பது ஆஞ்ஞைத் தலைவர் கட்கும் ஆகும் . 


ஆன்மா 


ஏழு கோடி மந்திரங்களுக்கும் ஈசுவரிகளாகிய பிருகுணி 
பிரம்ம வேதாளீ, தாணுமதி , அம்பிகை , உரூபிணீ, நந்தினீ , 
சுவாலை என்னும் வித்தியேசுவரிகளும் மண்டலேகரர்க 
ளாலே துதிக்கப்பட்டுச் சுத்த வித்தியாதத்துவத்தில் உறை 
வார்கள் . மந்திரம் என்னும் இருமொழிகட்கும் பொருள் 
தன்னை நினைக்கின் றவனைக் காப்பது என்பதாம் 
அபக்குவமலராவார் . இவர்கள் சுத்த வித்தைக்குக் கீழ் 
மாயைக்கு மேல் உறைவார்கள் . 

கேவலத்தில் 
நிற்குந்தன் பை : போல் இவர்கள் ஒரு உருவுமற்று ஆணவமல 
வடிவீனராய்ச் சுத்தமாயையிலே தோற்றமும் ஒடுக்கமும் 
ஆகையால் ஆணவமல பரிபாகம் வருமளவும் பெத்தநிலை 
யினராயிருப்பபார்கள் . இவர்கட்கு இந்த விஞ்ஞானகலப் 
பிராப்தி அநுபவத்தாலும் விஞ்ஞானத்தாலும் யோகத்தா 
லும் , சந்நியாசத்தாலும் . 

த்தாலும் . தீக்கையினாலும் , 
மாயாபந்தம் , கன்மபந்தம் முற்றும் நீங்கி அசுத்தமாயைக்கு 
மேல் உள்ள புவனங்களில் நுகரக்கட வனவாகிய போகங் 
கட்கு ஏதுவாய் நின்ற ஆணவமலபந்தம் ஒன்றேயுடைமையி 
னால் வந்து கூடியது , 


இடையே 


இதற்குப் பிரமாணமாவது சிவநெறிப்பிரகாசம் . 


20 


t 


சந்நியா சத்தால் யோக சாதனை பாற்றவத்தாற் 

சற்குருவான் முக்கலையிற் சாரும்வினை பனைத் 
மன்னாது சோதனைசெய் திடுதலினா லா தன் [ தும் 

மாயையிரு வினையனைத்தும் மாயையு நீங்கிடவே 
இன்னாத வாணவத்தாற் றடைப்பட்ட ஞான 

வியல்பினதா யறிவின்றி யிருந்துமல பாகத் 
தன்னாளின் அரனருளான் முத்தியினை யடையும் 

அறியிலது விஞ்ஞான கலா தியலக் கனமே " 
என வரும் . 


நீர்வளஞ் சூழ்ந்திருப்பதனால் மறிந்த திரைப்புனல் 
வெங்குரு வென்றார் . மறிதல்- மடங்கல் , திரை - அலைகள் 
புனல் - நீர் , வகுத்தல் - வகைசெய்தல் . 


இவர்களுக்கும் பரமேசுரர் மலபரிபாக தார தம்மியத் 
துக்குத் தக்கபடி , மந்திர பதத்தையும் , மந்திரே சபதத்தை 
தமது பதத்தையும் , கொடுத்து மோக்கங் கொடுக்கிறார் . 
கீழுள்ள தத்துவத்தில் உறைபவர்களுக்கு மேலுள்ள தத்து 
தத்துவத்திலுறைபவர்கள் சிறந்தோர் ஆவர் . ( எ - று ) 


வகுத்த வரிற்புல னாதிய 

ரேனையர் மற்றவர் பின் 
றொகுத்த வரிற்பந்த முற்றினர் 

து நெறிச் செல்வர் பின்பால் 
மிகுத்தவர் தாம்புரி பட்ட கத் 

தோடும் வினைவழியிற் 
பகுத்த பிறப்பிற் + கலர்முப் 

பாசமும் பற்றினரே 


15 


( இ - ள் ) வகுத்தவரில் புவனா திபர் ஏனையர் - மற்ற 
வர் - முன்னர் மூன்றுகூறாக வகுக்கப்பட்டவருள் புவனேச 
ரும் ஏனையரும் மற்றவரும் . பின் தொகுத்தவரில் பந்த 
முற்றினர் து நெறிசெல்வர் - இரண்டாமவராகிச் சேர்க்கப் 
பெற்றவரில் பாசமாகிய தளைகள் முற்றப்பெற்றவரும் 


21 


கள் . 


தூய்மையாகிய சிவநெறிக்கண் இயங்குபவரும் , பின்பால் 
புரியட்ட கத்தோடும் மிகுத்தவர் - இவ்விருவருக்கும் மூன் 
றாவதாக உடையவர் ஊழான் புரியட்டகயெனப்படும் 
சரீரத்தோடும் மிதந்து நிற்கும் பிரளயாகலர் எனப்படுபவர் 

இவர்கள் இருமலமுடையவரே யாவர் . வினை 
வழியிற் பகுத்த பிறப்பின் - இருவினைக்கீடாகப் பழவிலை 
யினிட . த்து பகுக்கப்பட்ட தோற்றத்தினிட த்து .. 
முப்பரசமும் பற்றினர் ஏ - சகலர் எனப்படும் மூவகை 
மலங்களும் பற்றப் பெற்றவர் ஆவார்கள் . 

மும்மலம் 
ஆணவம் , கன்மம் , மாயைகளாம் ( எ - று ) 


சகலர் 


இப்பாட்டு பிரளயாகலர் சசலர் ஆகி 

ஆகிய இவ்விருதிறத் 
தவரைப்பற்றியது . பிரளம்: - நித்தப்பிரளயப் , பிராகிரு 
தப் பிரளயம் , மத்திமப் பிரளயம் , மகாப் பிரளயம் , பிரதம 
மகாப் பிரளயம் என ஐவகையாகும் . இவை நிவிர்த்தியாதி 
ஐங்கலைகளின் சங்காரத்தைக் குறிக்கும் .. இவற்றுள் 
நித்தப்பிரளயம் , பிரளயம் எனவும் , பிராகிருதப் பிரளயம் 
அவாந்தரப் பிரளயம் எனவும் பெயர் பெறும் , 


பிரளயாகலர் 


பிரளயத்தில் மாயா தத்துவத்தில் கட்டுப்படுகின்றபடி 
யால் பிரளயாகலர் என்றது பிரளயத்திற் கலாதி நீங்கினவ 
ரெனினும் பொருந்தும் , இவர்கள் ஆணவம் , கன்மம் , ஆகிய 
இருமலங்களையுடையவர் . சுத்தாகத்தாத்துவர் வாசிகள் 
ஆவர் , அசுத்தமாயா தோற்றமான சூக்கும தனுகரண 
புவன போகங்களையுடையவர் . இவர்கட்குச் சிவபெரு 
மான் முன்னின்று திருநோக்கம் பரிசம் திகழும் வாக்கு என 
மூன்று வகையானும் அருள் புரிதவர் , சூக்கும தனு - புரி 
பட்டகமாவது : 

பூதம் ஐந்து , தன்மாத்திரையைந்து 
தொழிற்பொறியைந்து , அறிவுப்பொறியைந்து அந்தக் 
கரணம் , முக்குணம் , பிரகிருதி , கலாதியைந்து ஆக எட்டு 
மாம் , 


22 


வெண்பா 


போற்றுகன்ம ஞானமுடன் சத்தாதி பூதாதி 
சாற்று மன மூன்று தத்துவமும் - ஏற்றகுணம் 
ஒன்றுடன் மான்கலாதி யைந்துமுப் பானிவையும் 

என்றபுரி யட்டகமென் றெண் 
என்பதாம் . 


காரண தன் மாத்திரைகளைந்து மனம் , புத்தி , யகம் 
காரம் மூன்று ஆக எட்டினாலும் ஆக்கப்பட்டவுடம்பு 
என்றலும் ஆம் . 


இவர்கள் அநாதியே மலகன்மங்கள் மாத்திரமுடைய 
பிரளயாகலரும் இடையே பரிபக்குவ விசேடத்தால் மாயா 
பந்தம் மாத்திரம் நீங்கி மலகன்மங்கள் இரண்டுமுடைய 
பிரளயாகலருமென விருவகையாகித் தனித்தனிப் பக்குவ 
மலகன் மமுடையவர் , பக்குவாபக்குவ கர்மமுடை யவர் , 
அபக்குவ மலகர்மமுடையவர் என மூவகைப்பட்டிருப்பார் 


கள் . 


முதலாவது பக்குவமலகர்ம முடையராவார் . இவர்கள் 
புவனேசர் , மகாதேவர் , வாமதேவர் , பவோத்பவர் , ஏசு 
பிங்கர் , ஏகேட்சணர் , ஈசானர் , அங்குட்டமாத்திரர் , என் 
னும் மண்டலர் எண்மரும் . இவர்களுக்கு அதிபர்களும் , 
சம்சார சாகரத்திற் சுழலுகிறவர்களைத் திருப்புகிறவர் 
களுமாகிய அனந்தர் திரிகலர் கோப்தர் , இட்சேமேசர் 
பிரமதி . துருவர் , தேசோதிபர் . ககனேசர் என்னும் எண்ம 
ரும் வீரரும் சீகண்டரும் எனப் பதினெண்மர் . 


இவர்கள் சிவனாலே அநுர் கிரகத்தைப்பெற்று மலயரி 
பாகத்தின் மந்தத்தாலே அதிகாரமலத்தோடுங்கூடி அட்ட 
வித்தியேச்சுரராலே பிரேரிக்கப்பட்டுப் பிரகிருதி மாயைக் 
குக் கீழுண்டான திருத்தியங்களைப் புரிந்துகொண்டு 
வித்தியாகலையில் மாயாகர்ப்பத்தில் வசிப்பவர்கள் . இலர் 


23 


கள் 

ஆணவ மலங் கன்மமலங்கவிரண்டே யுடையவர்களா 
னாலும் முற்செய்த தபோபலத்தால் அவைகள் பரிபாகமா 
கிற அவதாரத்திலே விஞ்ஞான கலரில் மந்திரேசுரர் பதத் 
தைப்பெற்று அந்த அதிகாரம் நடத்த வேண்டுகையாலே 
மாயையோடுங் கூடியிருந்தாலும் சிவன் பிரபஞ்சத்திற் 
றோய்வற நின்றாற்போல அதிற்றோய்வர நிற்பார்கள் , 
இவர்களுள் புவனே ஈராதி மண்டலர் எண்மரும் மாயா 
தத்துவத்திலிருக்கும் அட்ட புவனங்களுக்கும் அதிபதிகளா 
வார்கள் . இவர்களுட் சிரேட்டரான சீகண்டருத்திரராலே 
கலையென்னும் பிரகிருதியிலிருந்து 

அசுத்த மாயையின் 
அம்சமான அதன் காரியமான ஆன்மதத்துவங்கள் இருபத்து 
நான்குந் தோன்றும் . 

இயர் அயன் மால்போலச் சகலரினன் றிப் பிரளயா 
கலரிற் பக்குவமுடையோராய்க் கட்டு நீங்கி முத்திபெற்ற 
கடவுளாகலானும் , பரமசிவனுக்குரிய எல்லாப்பெயரும் , 
வடிவும் , தொழிலும் , பெற்றுடையவராகலானும் அயன் 
மாலிருவர்க்கு மேலாய்ச் சைவத்தினெய்திச் சமயதீக்கை 
பெற்றோரால் வழிபடு கடவுளாயினார் . இவர்கள் அனை 
வரையும் மலபரிபாகத்தின் மிகுதியாலே சிருட்டிகாலத்திற் 
சிவன் இரட்சித்தருளுவர் . 

2. பக்குவாபக்குவமல கர்மமுடை யவர் : இவர்கள் 
பிரமாண்ட தாரகராகவிருக்குஞ் சதருத்திரரும் காலாக்கினி 
புருத்திரருமாவார்கள் . இவர்கள் புவனபதிகள் . இவர்க 
ளுக்குக் கலாசம்பந்தமிருந்த போதிலும் சகலரான வணுக்க 
ளைப் போலக் கலாதிகளுக்கு 

வசப்படா தவராதலால் 
பரமேசுவரர் தாமே நேரில் மலகர் மபரிபாக தாரதம்மியத் 
திற்குத் தக்கபடி வித்தியேசுவராதி பதங்களைக்கொடுத்துப் 
பின்பு மோட்சங் கொடுக்கிறார் . 

3. அபக்குவமல கர் ம முடையவர் : இவர்கள் அதேகர் 
மிச்கராத்துவாவில் வாசஞ் செய்கிறார்கள் , இவர்களுக்கும் 
யலகர்ம பரிபா காநுகுணமாகப் பரமேகரர் தாமே மோட் 
சங் கொடுக்கிறார் . 


24 


4 கலர் : -- 

ஆணவம் கன்மம் மாயையாகிய மூன்று) 
மலங்களையுமுடையவர்கள் . ஆதலால் சகலர் என்றதாம் . 
இவர்கள் அசுத்தாத்து வா வாசிகள் . 

அசுத்த மாயையின் 
தூலபரிணாமமாகிய 

மாயையிலுண்டாகிய 
அசுத்த தனுகரண புவன போகங்களையுடையவர்கள் . 
இவர்களில் தீவிர தரர்க்குத் திருநோக்கம் , பரிசம் , திகழும் 
வாக்கு பாவனையெனும் நான்கானும் , தீவிரர்க்கு அந் 
நான்கனோடு மிகு நூலானும் , மந்தர்க்கு அவ்வைந்தோடு 
யோகப்பண்பாலும் , மந்ததரர்க்கு அவ்வாறோடு அவுத்திரி 
யானுந் தீக்கை செய்து அருள் புரிந்தருளுவர் . அகத்ததனு 
சூக்கும தூல தேகம் . இச்சகலாகம் பக்குவ பலகர்ம மாயை 
யுடையவர் , பக்குவா பக்குவ மலகர்ம மாயையுடையவர் . 
அபக்குவ மலகர்ம 

மாயையுடையவர் என மூவகைப்படு 
வார்கள் . 


இவர்கள் 

ஞ் 


1 , பக்குவமலகர்ம மாயையுடையவர் : -- 
பிரமாண்டத்திற்குள்ளிருக்கும் அவ்வப்புவனங்களில் வாடி 
செய்கிறவர்கள் . இவர்கள் அண்டசம் , சுவேதசம் , உத் 
பீசம் , சராயுசம் எனும் நால்வகைத் தோற்றத்திலே தேவர் 
மனிதர் , மிருகம் , பறவை , ஊர்வன , நீர்வாழ்வன, தாவரமா 
கிய எழுவகைப் பிறப்பினையும் எடுத்து இருநூற்றிருபத்து 
நான்கு புவனங்களிலும் உழன்று திரியும் அவதரத்தில் இரு 
வினையொப்பினாலே சத்திநிபாதா நுகுணமாக மலபரிபாக 
மடைவார்கள் . சம்சாரத்தில் துவேஷம் , முத்தியில் விசுவா 
சம் , சிவபத்தி , குருபணிவிடை முதலானவை மலபரியாகம் 
வந்தவருக்கடையாளம் . இவ்வாறு மலபரிபாகமுற்றவர்க 
ளுக்குப் பரமேசுவரர் குருமூர்த்தத்தை யதிட்டித்து வந்து 
மலபரிபா காநு குணமாக மந்திரேசுவராதி பதங்களைக் 
கொடுத்துப் பின்பு மோட்சங் கொடுத்தருளுவார் . இவர் 
ளில் தீவிர தாத்திற் றீவிர தரிமான சத்தி நிபாத முற்றவர்க 
ளைத தீட்சாதி சம்ஸ்காரங்களின! நீல 
செய்து அநுக்கிரகித்துத் தனது பூரண ஞானத்தோடும் 
உடனே கூட்டிக்கொள்ளுவர் . 


பா ரமோகன்கு 


25 


வித்து . 


அண்டசம். முட்டையிற்றோன்றுவன , சுவேதசம் - 
வியர்வையிற் றோன்றுவன . உற்பிச்சும் - வேர் . 
கிழங்கு முதலியவற்றை மேற்பிளந்து 

தோன்றுவன . 
சராயும் --- கருப்பையிற் றோன்றுவன. தாவரம் --- மரம் 
செடி முதலியவைகள் மலபரிபா கமானது மலம் தனது சத்தி 
தேய்தற்குரிய துணைக்கரணங்களுடன் கூடுவது , 


பக்குவா பக்குவமலகர் மாயையுடையவர் . இவர் 
கள் மோட்சத்திலே விருப்பின்றிப் பதபோ கங்களை விரும் 
பியவர்கள் . இவர்கள் தங்களுடைய பக்குவா நு குணமா 
கத் தாங்கள் விருப் பிய பதங்களிலே போகங்களைப் 
புசிக்கப் பரமேகவரரால் சேர்க்கப்படுவார்கள் . இவர்க 
ளைப் பத போக 

வைராக்கியத்திலே சிவன் இரட்சித் 
தருளுவர் . 


3 அபக்குவமலகர்ம மாயையுடையவர் : -- இவர்க 
ளுக்கு மேற்கண்ட குணங்களெ : 1 ன்றுமில்லை . 

இவர்கள் 
சனன மரணச் சக்கரத்தில் இருவினைக்கீடாய்ப் பிறந்திறந் 
துழலுவார்கள் . இவர்களும் பக்குவா நு 

குணமாகக் 
காலாந்தரத்தில் பரமேசுவரரால் இரட்சிக்கப்படுவார்கள் , 


சகரிலக்கணம் வருமாறு : சிவநெறிப்பிரகாசம். 


இனிச்சகல ரிலக்கணந்தா னாணவத்தேர் டிருவினைகள் 

மாயேய மிசைந்து போக 
முனிப்பலவும் பிராகிருத தேகந்தன்னை யுற்றவத்தை 

யைந்தினையு முடைத்தாய் நாளுஞ் 
சனித்திறந்து தேவருடன் மனிதர் தாகர் தானாதி 

சராசரங்கள் யோனி பேத 
மனைத்தினிலும் வினைக்கீடாய்ச் சுழன்று முத்தி 

யடைவரிரு வினையொப்பினருட் குருவி னாலே 


என்பதாம் . 


28 


இங்ஙனங் கூறிப் போந்த விஞ்ஞான கலர் 

ஆணவமலக் 
தையும் , பிரளயாகலர் ஆணவகன்ம பலங்களையும் உடை ! . 
வர்களே யானாலும் , விஞ்ஞானகலருக்குக் கன்மமலமும் 
மாயாமலமும் , பிரளயா கலருக்குக் மாயாமலமு முண்டு. 
இவை சுத்த கன்மமாயா மலங்காகும் . ஏனெனில் இவை 
யில்லை யேல் அவர்கள் அவ்வப் புவன போகங்களை நுகர 
முடியா தாகும் . ஆனால் விஞ்ஞான கலருக்தப் பிணிப்பாகிய 
ஆணவமலசத்தி சூக்தமமும் . பிரளய கலர்க்குப் பிணிப்பா . 
கிய ஆணவமலத்தி தூலமுமாகையால் இம்மலங்கள் அவர் 
களுக்குப் போக சாதனக் கருவியாய் நிற்பதொழிந்து அவர் 
சளைப் பந்தியாவாகும் எனவே சகலருக்குப் பிணிப்பாகிய 
ஆணவமல சத்திதூல தரமாமென 
தரமா மென வறிக . 

ஆதலினா 
லன்றோ இம்மூவகை ஆன்மாக்களுக்கும் முதல்வன் அலுக் 
கிரகிக்குமிடத்து 

உண்ணின் றுணர்த்தியவாறே எளிதில் 
நீங்குவதாகிய சூக்கும மலசத்திப் பிணிப்புடைய விஞ்ஞான 
கலர்க்கு தீவிர , தீவிர தரசத்தி நிபாதா நு குணமாக 

உண் 
ணின்று உணர்த்துவதும் உபதேச முகத்தாற் றெரித்து 
ணர்த்தியவழியன்றி நீங்குதல் கூடாத 

கூடாத தூலமல 

தூலமல உத்திப் 
பிணிப்புடைய பிரளயாகலர்க்கு மான்மழு 

சதுர்ப்புசம் 
காள கண்டம் திரிநேத்திரங்கொண்டு முன்னின்று உபதேச 

உணர்த்துவதும் , பல வேறுவகைப்பட வலி 
யுறுத்தி யுணர்த்தியவழியன்றி நீங்குதல் கூடாத அதிதுல 
சுத்திப் பிணிப்புடைய சகலர்க்கு மானுடச் சட்டைசாத்திக் 
குருவுருவாய் எழுந்தருளிவந்து உபதேச முகத்தானும் நூன் 
முகத்தானும் பல் வேறு வகைப்பட வலியிறுத்தி யுணர்த்து 

மேலும் திரோதாயி . மாயேயம் என்னும் 
இரண்டு மலங்கள் மூவகைய ஆன்மாக்களுக்கும் உண்டு . 


முகத்தான் 


வதுமாம் , 


ஆன்மாக்கள் தம்மைப் பந்தித்தபாச 

பேதத்தான் 
மூவகைப் பட்டிருப்பார்கள் என்பதற்கும் அவர்களுக்குக் 
கன்ம வொப்பில் இறைவனே அநுக்கிரகிப்பன் என்பதற்கும் 
பிரமாணம் . 


27 


மூவகையா நயிர் வர்க்க மலத்தார் கன்ம 

மூலமலத் தார்மூன்று முடையாான்றே 
தீவகமா யெனவுருவாய் வந்து நாதன் 

றிருநோக்காற் பரிசத்தாற் றிகழும் வாக்காற் 
பாவனையான் மித நூலான் யோகப் பண்பாற் 

பாவிவரு மவுத்திரியா பாச நாசம் 
மேவவரு ளுதவுமவுத் திரியிரண்டு திறனாம் 

வியன் கிரியை ஞானமென விளம்பு மாறே 


என்பதாம் . 


ஒருமலவிஞ் ஞானகலர் பிரணவா 

தியவணு தாசிவர்க ளட்டவித்தர் 
உற்றமந் தரேசரிவ ரைச்சுத்த 

மாயையா லுதவியதி காரமீந்தே 
பொருவின் மந்திரேசர்முன் னனந்தோர் 

சுத்தகத் தாசத்தி பாலிருமலப் 
புகலுநுற் றீரொன்ப தாம்பிரள 

யர்க்கு நற் புகழ்தல சூக்குமதனுவும் 
பெருமையொடு தந்திவரி லொருவராஞ் 

சீகண்டர் பிரகிருதி பான் முமலராம் 
பிரிவிலரி யயனாதி சகலருக் கு றந்து 

பின்னுயிர் களுக்கி வர் களால் 
அருமையைத் தொழில்செய வமைத்தவவி 

காரனே யபிடேக மாடியருளே 
யமலமுது கிரியினமர் குமரசற் 

குருபா ந லபிடேக மாடியருளே 


வன வரும் விருத்தங்களான் உணர்ந்துகோடல் வேண்டும் . 


இங்ஙனம் பிறப்பும் இறப்பும் உற்றுவருகின்ற ஆன் 
மாக்கள் எடுக்கப்பட்ட யோனி பேதங்களானவை . நால் 
வகைத்தோற்றமும் , எழுவகைப்பிறப்பும் , எண்பத்து நான்கு 
நூறாயிரயோனி பேதங்களுமாய் இருக்கும் . 


28 


இகந்தச் செய்யுள் வருமாறு : 


தோற்றபிடு மண்டகங்கள் சுவேதரங்கள் பாரிற் 

றுதந்துவரு முற்பிச்சஞ் சராயரங்க ணான்கின் 
ஊற்றமிகு தாவரங்கள் பத்தொன்ப தென்றும் 

உர்வபதி னைந்தமரர் பதினொன்றோடுல்லா 
மாற்றருநீ றவன நற் பறவைகணாற் காலி 

மனியிடும் : பப்பத்து மானுடரொன் பதின்மர் 
ஏற்றியொரு தொகையதனி லியம்புவர்கள் யோனி 

யென்பத்து நான்குநூ றாயிரமென் றெடுத்தே " 
என்பதாம் . 


பற்றிய சத்தப் பரிசமும் 

ரூப மிர தகந்த 
மற்றை மனம் புத்தியாங்கார 

மென்றிவை வல்வினையாற் 
சுற்றி யமைந்த புரியட் 

டகமென்று சொல்லுவா வான் 
பெற்றி யமைந்த பிரமா 

புரந்தொழப் பெற்றவரே 


( இ - ள் ) பற்றியசத்தம் பரிசமும் ரூபம் இரதம் கந்தம் 
- ஆன்மாவினைப் பற்றியுள்ள ஒலியும் , ஊறும் , உருவமும் 
சுவையும் , நாற்றமும் ஆகிய ஐந்தும் மற்றை மனம் , புத்தி 
ஆங்காரம் என்று இவை ஏனைய மனமும் புத்தியும் 
ஆங்காரமும் ஆகிய மூன்றும் என்று கூறப்பட்ட இவைகள் , 
வல்வினையால் சுற்றி அமைந்த 

புரியட்டகப் 

என்று 
சொல்லுவர் - வலிய பழவினையால் சூழ்ந்து அமையப் 
பெற்ற புரியட்டக சரீரம் என்றுரைப்பார்கள் 
பெற்றி அமைந்த பிரமாபுரம் தொழப் பெற்றவர் ( ஏ ) 
உயரிய தன்மை நிலவிய சீகாழிப் பதியினை வணங்கப் 
பெற்ற பெரியோர்கள் ( எ - று ) . 


வான் 


29 


பிரமாபுர். ஆகு பெயராய் இறைவனை யுணர்த்திற்று . 
வினை வல் வன , 

மெல்வினை . யென விருவகைத்தாம் , 
இவ்வினையே பிராரத்தவினை, ஆகாமியவினை , சஞ்சித 
வினை யெனவும் பெறும் . 


திருவாசகம் : 


“ பிணக்.கிலா 4 பெருந்துறைப் பெருமானுன் 

னாமங்கள் பேசுவார்க் 
கிணக்கிலாததோர் இன்பமே வருந் 

துன்பமே துடைத்தெர் பிரான் 
உணக்கி லாததோர் வித்து மேல்விளை 

யாமலே வினையொத்தபின் 
கணக்கி லாத்திருக் கோலம் நீவந்து 

காட்டினாய் கழுக்குன்றிலே 


என்பதாம் . 


பெற்ற தவப்பய னாற்பிர 

ளயாகல ரிற்சிலரைக் 
குற்றமின் மந்திர நாயக 

ராக்குமெங் கொச்சையர் கோன் 
மற்றவர் மண்டல ரனந்தாதி 

கள் வீரர் சீகண்டர்சீ 
ருற்ற வுருத்திர டெட்டெட்டொன் 

றொன்று நூ றெண்ணிவர்க்கே 


( இ - ள் ) பெற்ற தவப்பயனால் - இறைவன் திருவருளி 
னாற் பெற்றதவத்தின் பயனால் , பிரளயாகலரில் சிலரை - 
இருமலமுடை ய பிரளயர் கலரில் ஒருசிலரை மாத்திரம் , 
குற்றம் இல்மந்திரம் நாயகர் ஆக்கும் - துகளற்ற மந்திரேச 


( * 9 - ம் ) மற்றவர்கள் மண்டிலர் குரோதாதி யனந்தாதி கள் வீரர் 

சீகண்டர் சீர் ; 


30 


ராகப்பண்னும் , எம் கொச்சையர் கோன் எம்முடைய 
சீகாழிப் பதியில் திருக்கோயில் கொண்டெழுந்தருளியிருக் 
கும் பரமபதியானவன் ( ஆக்குவன் என 

முடிவுகாண்க ) 
இவ்விறைவன் அருள் பெற்ற மற்றவர் மண்டலர் - மற்றவர் 
கள் மண்ட லரும் அனந்தாதிகள் அனந்கர் முதலியவர்களும் 
வீரா - வீரரும் , சீகண்டர்- நீலகண்டரும் , சீர்உற்ற உருத்தி 
பர் - சிறப்புப் பொருந்திய உருத்திரரும் , ஆகஎட்டு எட்டு 
பதினாறு வகையினரும் , ஒன்று ஒன்று - ஒவ்வொருவரும் . 
5,! ) என்று - . சதஉருத்திரர் என்று , எண் இவர்க்கு ஏ 
கணக்கு இவர்க்குரியவாம் ( எ - று ) 


- 


மண்டலர் எண்மர் . புவனேசர், மகாதேவர் , வாம் 
தேவர் , பவோத்பவர் , ஏகபிங்கர் . ஏகேட்டணர் . ஈசானர் . 
அங்குட்டமாத்திரர் எனப்படுவர் . 

அனந்தாதியார் , அனந் 
தர், திரி கலர் . கோப்தர் , இட்சேமேசர் . பிரமபதி , துருவர். 
தசோதிபர். ககனேசர் , எண்மரும் , வீரரும் , சீகண்டரும் 
ஆகப்பதினெண்மராவர் . இவர்கள் ச தருத்திரர்களை 
யுடையவராயிருப்பவர் என்றபடி . 


பண்ணும் வினைப்பய னாற்புவ 

னந்தொறும் போகமென்று 
தண்ணி வருஞ்சக லர்க்கொரு 

கால நயந்திங்ஙனே 
பண்ணிய கன்மந் துலையொத் 

துழிச்சத்தி பா தமுறக் 
கண்ணிய லுங்குரு வாய்க்காழி 

வேந்தன் சதிதருமே 


18 


( இ - ள் ) எண்ணும் வினைபயனால் - கருதப்படும் நல் 
வினை தீவினை யென்னும் இரண்டு வினையின் பயனால் , 
புவனம்தோறும் இருநூற்றிருபத்துநான்கு புவனங்களிடத் 
தும் ( சுவர்க்கமத்திய நரகலோகங்களிடத்தும் ) போகம் 
என்று- நுகர்வுப்பொருள் என்று கருதி , நண்ணிவரும் - 
பொருந்தி யநுபவித்து வரா நின்ற , சகலருக்கு . - மும்மல 


31 


முடைய ஆன்மவர்க்கங்கட்கு , ஒருகாலர் நயந்து- ஒருசம 
யத்து விரும்புதலுற்று , இங்ஙனே -- இவ்வாறாகவே , பண் 
ணியகன்மம்- தாமே மலகாரியங்களாற் 

செய்யப்பட்ட 
செயல் (வினைச்செயல்கள் ) துலையொத்துழி- இருவினை 
யொப்பு உண்டாய இடத்து ( துலை---- தராசு ) சத்திநிபாத 
முறை -- சத்த நிபாதத் தன்மையடைய ( அப்போது ) கண் 
இயலும் குரு ஆய் - அகக்கண்ணிற்குக் காணப்படும் அருவுரு 
வத்திருமேனியுடைய இறைவனே புறக்கண்ணாகிய ஊனக் 
கண்னுக்குப் புலனாகும் கரபாணாதிகளுடன் கூடிய மானி 
டச்சட்டை தாங்கிய குருவடிவாகி . காழிவேந்தன் - சீகாழிப் 
பதியில் மேவிய சிவபெருமான் , கதிதரும் ( ஏ ) - மோட்சமா 
கிய பேரின்பவீட்டை யருளுவன் ( எ - று ) 


என்பது 


ஏ - ஈற்றசை , கதி- முத்தி , சத்திநிபாதர் 
பத்திபாதம் எனவாயது . அருட்சத்திபதிதல் என்பது பொரு 
ளாம் . ஒருபொருளை வேண்டுதலும் 

வேண்ட மையும் 
உடையவழி ஆன்மாக்கள் தாமே வினை செயல்களில் பிறப்பு 
இறப்புத் துன்புகளை நோக்கி வெறுப்புற்று பிறப்பறுத்த 
லாகிய நோக்கொன்றிலேயே உள்ளத்தைப் போக்கிக் குரு 
வருள் உபதேசம் பெறவிழைந்து நிற்பள். அக்காலை 
சுவர்க்க போகங்கள் நல்வினைப்பயனாய் உண்டாய போழ் 
தினும் அதிலும் வெறுப்புற்று தீவினைப்பயனால் நரக 
வேதனை யுறலில் அச்சங்கொண்டு மனத்தை நன்னெறியின் 
கண் நிற்க வைராக்கியங்கொண்டு இருவினையொப்புண் 

அக்காலை நிருமலமா நிற்கும் ஆன்மாவிற்கு அருட் 
சத்திபதி தலைப்புரிகுவன் (தருவுருலாய்வந்து இருவினை 
யொப்பு மலபரிபாகம் சத்திநிபாதம் வாய்ப்புழிச் சகலர் 
பரிபக்குவப்பட்டு மோட்சம் அடை வதை யுணர்த்திற்று 
இப்பாடல் என்பதாம் . 


டாம் . 


பசுவிகாரப்பகுதி முற்றும் , 


த .. 


32 


3 - வது பாச 


விகாரவியல் 


கதிதரு காழிமன் கட்டுமப் 

பாசங்கள் மூன் றவைதாம் 
பொதிதரு மாணவம் போகஞ்செய் 

கன்மமும் மாயையுமா 
முதியது தானொன்று முன்பினி 

தது சேதனன்கண் 
னதிக மறைப்பன வாயிர 

கோடி விருத்திகளே 


19 


இச்செய்யுள் பாவகை மலத்தின் செயல் ( காரியம் குறிச் 
கப்பெறுகின்றது . 


( இ - ள் ) சுதிதரு காழிமன் கட்டும். அப்பாசங்கள் மூன்று 
-- பேரின்பமாகிய முத்திப்பேற்றினைத் 

தந்தருளுகின்ற 
சீகாழிப் பதியிற் றிருக் கோயில் கொண்டருளியிருக்கின்ற 
பேரிறைவன் ஆன்மாக்களுடைய வினை கட்கீடாக எடுத்த 
தேகத்திற்கும் உயிருக்குயாகப் பிணைக்கப்பட்டுள்ன மலங் 
கள் மூன்றாகும் . அவை தாம் பொதிகரும் ஆணவம் 
( அவைகள வன ) ஆன்மாவை யமா தியே மூடியிருக்கும். 
ஆணவவலமும் , 

போகம் செய்கன்மமும் 
யுண்டுபண்ணுகின்ற கருமமலமும் . மாயையும் 
யென்னும் மலமும் , ஆம் -- ஆகும் . 


நுகர்வினை 


Nாயை 


தன 

என் 


முதியது - முதுமையுடையது , தான் ஒன்றும் முன் பின் 
இலாதது- தான் ஏகமாய் ( ஒன்றாய் ) முன்னும் பின்னும் 

ல்லா த தன்மையுடையது ( அநாதியாகவுள்ளது ) சே 
கண் ஆன்மாவாகிய பசுக்களிடத்து . 

அதிகம் - மிகவும் 
மறைப்பன ஆயிரம் கோடி விருத்திகள் 

ஆயிரமெனும் 
கோடியளவினவாகிய தொகைகொண்டு 

மறைத்தலைச் 
செய்யும் எ - று அசை நிலை . 


33 


- 


ஆணவமலமானது : - அநாதியாய் நித்தியமாய் அசித் 
தாய் , ஒன்றாய் , செம்பு முதலிய உலோகங்களிலுள்ளவாறே 
யவற்றை மறைத்து அவற்றுள்ளும் புறம்புங்கலந்து லெட்டு 
வாய் தோறும் நின்றாற்போல விஞ்ஞானகலர் , பிரளயா 
கலர் , கலர்களின் ஆன்மாக்கடோறும் மயங்கப்பெறும் 
ஆன் போதத் தோடும் அநாதியே கலந்து மறைந்து நிற்ப 
தாய் அடர்ந்த விருளும் ஒளியும் எனுமாறு அஞ்ஞானாந்த 
காரமாய் 

பூதவருள் ஒன்றாயிருந்தும் அ நேக்கண்களை 
அவைகளுக்குரிய பிரகாசத்தின் தாரகர்மியத்திற்குத் தக்க 
படி மறைப்பது போல் அளவற்ற ஆன்மாக்களையும் அவர 
வர் 

களுடைய பக்குவாபக்குவங்களுக்குத் தக்கதாக அவர 
வர்களின் இச்சா ஞானக்கிரியைகளைச் சற்றுஞ் சீவியா 
படி மறைத்து நின்று அவவவ்வான்மாலைப் போதங்களின் 
மீட்சியிலே நீங்குவதாயிருக்கின்ற அனந்தசக்திகளை 
1/ 01... யதாயிருக்கும் . 


ஏகமாய்த் தங்கால வெல்லைகளின் மீளும் 

எண்ணரிய சத்திய தா யிருளொளிர விருண்ட 
மோகமாயச் செம்பிலுறு களிம்பேய்ந்து நித்த 

மூலமல மாயறிவு முழுதினையு மறைக்கும் 
பாகமாம் வகை நின்று திரோதான சத்தி 

பண்ணுதலான் மலமெனவும் பகர்வரது பரிந்து 
நாகமா நதிமதியம் பொதிசடையா னடிகள் 

நணுகும்வகை கருணைமிக நயக்குந் தானே 
என்பது சித்தியார் ஆகும் . 
விருத்திக ளான் மறைக் கின் றவவ் 

வாணவம் வெங்குருமன் 
கருத்திய நூண்முறை தேரிற் 

கலந்துட னாயணுவை 
யருத்தியுஞ் செய்திடு மோகஞ்செய் 

தாசை யநுபவத்திற் 
பெருத்திடச் செம்பினிற் காளிதம் 
போலப் பிணைந் துளதே 

20 


( இ - ள் ) விருத்திகளால் மறைகின்ற - பள்ளனை 4.0 11 601 
தாழில்களால் செயல்களால் மறை),கலைச் செய்கின்ற, 
அவ் - ஆணவர் .-- அந்த - ஆனவமலம 6 % து , 

வெங்குருமன் 
கருத்து இயல் தால்முறை- வெங்குருவெனும் நாம / 
சீகாழிப்பதியின் மன்னனாகிய தோனிலப்பருடைய கருத்து 
இயல்வால் முறைதேரின் - திருவுள்ளக் கருத்தானது இய 
அலும், கலைநூல் நெறி முறையினை ஆராயின் (சிலாங் 
சளை , ஆய்ந்தால் ) கலந்து உடன் ஆய் அணு அருத்தி 
யும் செய்திடும் . -ஆன் னுடன் ஒன்றாய் வந்து 
ரொகிய அணுவாகிய உயிர்களை கத்தில் துகரவும் 
செய்திடும் . மோகஞ்செய்து 

( 044 , 4 , 3,n ) எப்பாந்து . 
- ஆசை - அவாவினை , அநுாத்தில் பெருத்தி ... 
பாகிய நுகர் வினில் மிதத்திட , செய்பிளில் காளிதம் பே ws 
--- செய்பாகிய உலோ சுத்திட்டத்துக் களிம்பினைப்போல 
பிணைத்துள்ளது. (5) ) பிரிவின்றி யொற்றித் திருப்ப 4,1 ம் , 


ஆன்வி 


விருத்தி --- செயல் கருத்திய வன்முறை யெனற்பாலது 
கருத்திய நூன்முறை யெனவாயது போலும் , நான்முறை 
-ஆகம நெறிகள் . அருத்தி-- நுகர்வித்து , மோசம் - மயக்கம் 
உடனாய் ... ஒன்றாகி , காளிதம் செய்ய , பிலைகந்து - 
கவந்து , பெருத்திடல் - பருமனா க . , தேர் தல் -- ஆய்தல் , 
வெங்குரு - சீகாழிப்பதி , மன் - இறைவன் . காழிப்பிரான் , 
அணு --- ஆன்மாக்கள் இப்பாட்டும் 

ஆணவத்தின் இயல் 
தெரிவிக்கப்பெறுவதாம் , 


மேலும் ஆணவமலலியலானது : - - 

ஆணவம் கேவலத் 
தில் ஆவாாகசக் தியானும் சகத்தில் அதோ நியமகசத்த 
யாலும் , ஆன்மாக்களுக்கு அஞ்ஞான ததை நிகழ்த்தும் . 


ஆணவமலர் , : சுலர்களுக்குச் சகலாவத்தையில் அவர் 
கள் அராக முதலிய கருவிகளுடன் க.டி நின்றவிடத்து , 
மோகம் , மதம் , அராகம் , விஷாதம் , சோஷம் , சைலசித்திரி 
யம் , அரிசம் , எனும் ஏழுவகையினையுஞ் செய்விக்கும் , 


35 


மோகமாவது 

சிவத்திரவிய அபகார முதலாயின அதி 
பாதகம் என்று ஆசாரியரால் அறிந்தாலும் அந்த உணர்ச்சி 
சிறிதும் விளங்காமல் அறிவை மயக்கி அதிபாதகாதி யவற் 
றைச் செய்விப்பது . 


மகமது யாதாமொருவன் தான் மோகித்துப் 
புணர்ந்த போது . மடவாரைப்பார்த்து இவள் தேவர்கள் 
பட வாரிற் சிறந்தாள் , இவவைப் பெறும்பேறு போலப் 
பேறெமக்கில்லையென் று மதிப்பது . 


போது 


மிகவும் 


அராகமாவது அவளைப் பெறாத 
வருந்தி யழும்படியாசையைச் செய்விப்பது . 


விஷா தமாவது தான் வாஞ்சித்துப் புணர்ந்த மா தர் 
பிரிந்தபோது மிகவும் மனோதுக்கம் செய்விப்பது . 


சோஷமாவது சுற்றத்தை விட்டு எப்படி நீங்குவோம் 
யாம் மரித்தால் குடும்பத்தை யார் தான் தாங்குவார் என்று 
அந்த மனோ துக்கத்தாலே உடம்பு உலரும்படிச் செய்வது . 


வைசித்திரியமாவது சிவன் நமக்குள்ள இருவினைகளுக் 
கீடாகத் தெய்வீக முதலிய இன்பத் துன்பங்களை மூவிதத் 
தால் வருவிப்பனனென்னும் உணர்வை யழிப்பித்து அவன் 
என்னைக் கெடுத்தான் வாழ்வித்தான் , நானும் என்னை 
வணங்கினாரை வாழ்வித்தேனென்று கருது விப்பது . 


-அரிசமாவது புத்திர மித்திராதிகளைக் கண்டு களித்து 
இனியெமக்கென்றும் குறைவில்லையென்று கருதச் செய்வது . 


பிணைந்தவப் பாசம் பெருக்கியவ் 

வாசை யணு நுகர்வதற் 
களைந்தன கன்ம மிருவகைத் 

மா மறம் பாவமென்ப 


36 


தனந்து பினைந்துந்தன் சார்பினிற் 

றோன்றுமன் சந்நிதியால் 
உணர்ந்தவர் வித்தும் விளைவுமொப் 

பா மென வோ துவரே. 


21 


( இ - ள் ) பினைந்த அ பாசம் பெருக்கி அவ் ஆவை 
ரோடு ஒற்றித்த அந்த ஆணவமலமாகிய பந்தம் ( தளை ) 
பெருக்கி ( மிகுத்து அந்த ஆசையினை . அணுநுகர்வதற்கு 
- உயிர்கள் அநுபவித்தற்கு . அனைந்தன-பேரப்பெற்றனை . 
கன்மம் இருவகைத்தாம்- கருமமலமானது இரண்டு பிரிவி 
வதாம் , அறம் பாவம் என்ப - புண்ணிய பாவங்கள் என்று 
கூறுவார்கள் . தந்து அணைந்தும் - நீங்கியும் சேர்ந்தும் 
தன் சார்பினில் தோன்றும் - தன்னுடைய சார்பினி... த்துப் 
புலப்படா நிற்கும் ( மண் - அசைநிலை ) 1 ந்நிதியில் உணர்ந் 
தவர் - இறைவன் திருமுன்னிலையில் , பாசகன்மங்களின் 
பெற்றியையுணர்ந்து அதனினின்றும் நீங்கி மெய்ஞ்ஞானம் 
கைவரப்பெற்றவர் , வித்தும் விளைவும்- ஒப்பு ஆம் என்று 
ஓதுவர் ( ஏ ) விதையினையும் , அதனுடைய 
விளைவினையும் ஒத்தல் ஆகும் எனக்கூறுவர் ( எ - று ) ஏ 
அசை நிலை 


முளையாகிய 


அநாதியே 


கன்ம மலமாவது ஆகந்துகமாய் ( இடையிற் பொருந்து 
வது ) ஆணவமலமறைப்பால் , ஆன்மாக்சள் சிவத்தை யறி 
யாமை காரணமாகத் தோற்றியதாய் , சாதி ஆயுள் போக 
மென 

மூவகையால் ஆன்மாக்களிடத்தில் 
பொருந்திய தாய் , சரீர முதலானவைகளோடு ஆன்மாக்கள் 
பொருந்துகைக்கு ஏதுவாய் பலவித போகங்களுக்கு உற் 
பத்தித்தானமாயும் நாசத்தைச் செய்வதாயும் உள்ள தாய் , 
ஆன்மாக்கள் 

தோறுந் தனித்தனியே யேற்பட்டதாய் , 
புத்திபூர்லம் அபுத்திபூர்வமாகச் செய்யப்படும் இதாகிதங்க 
ளாலுண்டாகும் புண்ணிய பாவவடிவின தாய் மாயையிற் 
சார்ந்திருப்பதல்லது தனித்து வடிவாய்க் காணப்படாத 
தாய் , சஞ்சிதபிரார்த்த ஆகாமியமாக மாறிமாறி மனதிவே 
தோன்றுவதாய் ? தெய்விகம் , பௌதிகம் . ஆன்மிகம் என் 


37 


னும் மூவகையாலும் ஆன்மாக்களை யடைவதாய் பொருந் 
தின வொழுங்கிலே யல்லாமல் வன்னம மென்மைகள , க் 
கீடாக மாறிமாறிப் புசிப்பாவதாய் 

தநுபவத்தாலன்றி 
ஒன்றாலொன்றறியாததாய் வேதாகங்களில் 

விதித்த 
உபாயங்களினால் தனது புத்தி சூன்றுலக யுள்ளது . 


றண்ணியிடு முருவதனுக் சே.துவாகி 
நானாபோ சங்க.ளாய் 

கங்களாய் நாசோற்பத்தி 
பண்ணிவரு மா கவால் அந இயாகிப் 

பல wnA படணுச்சடொறும் படர்வதா 
யெயண்ணிவரு மனவாச கன்மத்கா லியற்று 

மியல் பின தாய் மதிக தமா யிருபயனாம் பாவ 
புண்ணயமாய்ப் புலர்கால் மாயை மேவிப் 

பொருந்துமிது கன்மமலம் புகழ்மாறே 


என்பது சிவஞான சித்தியார் திருவருத்தமாம் . 


சஞ்சிதம் : அநாதியே தொடர்ந்து பிறப்புக்கடோறம் 
ஆர்ச்சிக்கப்பட்டு ஆறத்து வாக்களிலும் கட்டுப்பட்டு 
விறந்து கிடக்கும் இருவினைகள் , 


பிராரத்தமாவது : 

அச்சஞ்சித தருமங்களில் ஏதேனு 
மொன்று பரிபக்குவமாகிக் காரியத்திற்கு வந்து அதற் 
கேற்ற தனுகரணாதிகளை யுண்டாக்கிப் புசிப்பிப்பது . 


இந்தப் பிராரத்தமாவது , இச்சாப் பிராரத்தம் . 
அநிச்சாப் பிராரத்தம் , பரோசாப் பிராரத்தமென மூவித 
மாகும் . இச்சாப் பிராரத்தமாவது தனது விருப்பத்தால் 
அநுபவிக்கும் இன்பது எங்கள் அது . அரசனின் மனைவியைத் 
தீண்டலால் வரும் சுகமும் துக்கமும் ஆகும் . 

அநிச்சாப் 
பிராரத்தமாவது : தான் விரும்பா திருக்கவே தீ , இடி , மழை 
முதலியவற்றால் வரும் சுகதக்கங்களை அநுபவிப்பது . 
( தான் விரும்பாது பிறனுக்காக அநுபவிக்குப் இன்பத் 
துன்பங்கள் ) பரேச்சாப் பிராரத்தமாவது . அது ஒருவன் 


38 


ஒரு காரியஞ்செய்ய அதனாலவனை ஆக்கினை , அபராதம் 
என்று அரசாங்கத்தார் சொல்ல அதற்கொருவன் வினை 
முதலியவற்றால் உறும் இருபயனும் போல்வது . 


1 


இனி , பிராரத்தமானது தனது சக்தியின் வன்மை 
மென்மைக் கீடாகத் தீவிரம் , மந்தம் , சுப்கர் என மூவகை 
யாகும் . கப்தபென்பது துங்கினது , 

இவற்றுள் கப்தப் 
பிராரத்தமானது சிவதரும் 

பாராயணனுக்கு இல்லை , 
மந்தப் பிராரத்தமானது சிவஞானிகட்கு இல்லை , 
பிராரத்தமானது 

யாருக்கும். நீங்காது , 
சிவஞானிகளை மிகுதியும் வா தியாது , 


தீவிர 
ஆனாலும் 


ஆகாமியமாவது எடுத்த தேகத்தில் பிராரத்தம் புசிக் 
கும்போது மேற்பனனத்துக்கு ஏதுவாய் மரண பரியந்தம் 
செய்யப்படுவது . 

இவ்வாகாமியம் 
சஞ்சிதமாகிப் 

பிராரத்தமாகும் 
ஆய்ந்துரைப்பாம் . 


ஆர்ச்சிக்கப்பட்டுச் 
முறைமையைச் சிறிது 


ஆன்மாக்கள் செய்யுந் தொழில்களனைத்தும் புண்ணி 
யம் பாவம் எனும் இரண்டனுள் அடங்கும் , புண்ணியமா 
வது உயிர்கட்கு இதஞ் செய்தல் . பாவமாவது உயிர்கட்கு 
அகிதம் செய்தல் இவற்றனையே நல்வியன தீவினைசு 
ளெனவுர் . இருவினைகளென்றும் சொல்லுவார்கள் . புத்தி 
பூர்வமாவது புண்ணியம் இது . பாவம் இது என்று 
அறிந்து செய்யப்படுவது . அபுத்தி பூர்வமானது அங்ஙனம் 
அறியாமல் செய்யப்படுவது . மேலும் இவைகள் காமிய 
மெனவும் நிஷ்காமியமெனவும் இருவகைப்படும் . 
காமியம் : பயன் குறித்துச் செய்யப்படுவது . 

நிஷ் 
காமியம் பயன் குறியாது 

குறியாது செய்யப்படுவது 
மேன்மையானது . 

காமிய சன்மங்கள் திருஷ்ட சன்ம 
போக்கியம் . அதிருஷ்ட 

சன்மபோக்கியம் . 

திருஷ்டா 
திருஷ்ட சன்மபோக்கியம் என மூவகைப்படும் . இவற்றுள் 
திருஷ்ட சன்ம போக்கியமாவது- அந்தச் சன்மத்திலேயே 
பலனைத் தருவதான ஔடத மந்திர புத்திர காமேஷ்டி 


இதுவே 


39 


யாதி வினைகள் 

அதிருஷ் .. 

சன்ம போக்கியமாவது 
தேகாந்தத்தில் சுவர்க்கக் கிலேயாவது நரகத்தி பேயாவது 
மறுபிறப்பிலேயாவது பலனைத்தரும் வினைகள் திருஷ்ட 
திருஷ் என்மபோக்காது 

ஆர், + ப் பிறப்பி லயு !! 
மறுபிறப்பி லையும் பனத்கருவது 

அது இம் . மயில் 
அசுவமேதஞ் செய்தவன் இர்மையிற்றா னே சுகமடைந்து 
மறுமையிற் சுவர்க்கமடைவதும் , பிரமகத்தி செய் தவம் ! 
இம்மையிற்றா னே தக்கத்தினையடைந்து 

மறுமையில் 
நரகத்தினை யடைவதும் போல்வது . இம்மூவகைப் புசிப் 
பும் முறையானே தருஷ்டப் பிராரத்தம் அதிருஷ்டப் பிரா 
ரத்தம் திருஷ்டா திதஷ்டப் பிராக்கும் எனப்படும் . 
இங்ஙனம் கூறப்பட்ட இருவினை * மே , ஆகா மியமெனப் 
படும் . 


இவை மூவ ைகயான் ஆறத் துவாக்களில் எந்த அத்து 
வாவின் எந்தப் பாகத்தில் அதற்குரிய மூர்த்தியினாற் 
கட்டப்படும் . 

எடுத்துக்காட்டாக மனதினாற் செய்யப் 
படும் இருவினைகள் மனமென்னுந் தத்துவத்தில் அதற் 
குரிய மூர்த்தியாலூர் , வாக்கினாற் செய்யப்படுபவை 
வாக்குத் தத்துவத்தில் அதற்குரிய மூர்த்தியாலும் கட்டப் 
படும் . இவ்வாறே ஏனையவற்றிற்கும் கண்டு கொள்க . 
இவ்வனங் கட்டப்பட்ட வினைகளே சஞ்சித மெனப்படும் . 
சஞ்சித 4 ன்மங்கள் ஏககாலத்திலேயே ஏல்லாம் பரிபக்குவ 
மாகிப் பயன் றரா . 

ஒரு பிறப்பிலே கடனே பயள் றருவது 
மில்லை செய்றவரிசைக் கிரமப்படியு பயன்படா . எங்ஙனம் 
ஒரு தோட்டக்காரனால் ஒரு தோட்டத்திலே ஒரே காலத் 
தில் விதைக்கப்பட்ட கீரை , கத்தரி , மா , புளி, பனை 
முதலிய பலவகையான விதைகள் அவற்றின் பரிபக்குவ 
பேதத்தால் முற்பிற்பாடாக அவைகள் அவனுக்குப் பலன் 
கொடுக்கின் றனவோ அங்ஙனயே யொருவன் செய்த கன் 
மங்களும் அவைகளின் வன்மை மென்மைக்கீடாக பரிபச்குவ 
பேதத்தால் முற்பிற் பாடாகவும் அவலுக்குப் புசிப்பாகும் . 

புசிப்பாகின்றவை யே பிரார்த்தமெனப்படும் . 
ஆன்மாக்கட்கு அநாதி சிவசம்பந்தம் புண்ணியயாகும் , 


அங்ஙனம் 


த .7 


10 


ஆனாலும் 


மும் - மாதருடன் மோகித்துத் துயக்கும் அனுபவமும் , ஆய் 
அநாதி ஆணவமலசம்பந்தமும் அதனால் சிவசம்பந்தத்தை 
யறியாமையும் பாவாகும் , ஆணவமலசத்தி பல திறப் 
பட்டு ஆன்மாக்களை மறைத்தலினால் 

அதனாலாயபாவ 
மும் பலதிறப்படும் . ஆகவே புண்ணியமும் பலதிறப்படும் 
எனவறிக . இதனால் வினை 

அநாதி யாகந்துக மென்றது 
வழுகாமை கண்டு கொள்க. 

இனி , சஞ்சிதம் குருவின் அருள் நோக்காலும் பிராரத் 
தம் அநுபவத்தாலும் ஆகாமியம் குருவின் உபதேசப்படி 
நிற்றலினாலும் 
அகலும் ( நீங்கப்பெறும் ) 
பிரார்த்தமாகிய அங்குாத்திற்கு ( முலைக்கு வித்தின் 
பருப்புக்களைப்போல் உணவாய் நின்று வளர்கின்ற சருசித 
மும் ஆகா ரியமும் மேற்சொன்ன உபாயத்தான் நீங்கவே 
பிராரத்தம் தனது சத்தி குன்றி உடலூழாய் வாசனமாத் 
திரமாய் புசிப்பாகும் . 
ஓதிய வல்வினை யூட்டக் 

கருவியுடம்புலக 
மாதிமைப் போகமு மாய் நின்ற 

மாயை மயங்குவித்தே 
போ தந் தரும் பொருளாகிநிற் 

கும்புவ னாதிகளுக் 
தியு மாய்விரிந் தந்தமு 
மாகி யொடு கியதே . 

22 
( இ - ள் ) ஓதிய வல்வினை ஊட்ட கூறப்பட்ட புண்ணிய 
பாவங்களாகின்ற நல்வினை தீவினைப் பயனைத் துய்ப்ப 
தற்காக , கருவி -- கரணங்களையும் , உடம்பு-- தனுவையும் 
( சரீரத்தையும் ) உலகம் - புவனங்களையும் , மாதிமைபோக 


கா 


பாசமா 


நின்ற - ஆ 

நிலைபெற்ற , மாயை -- மாயெனும் 
மயங்குவத்தே --- ஆன்மாவினை மயங்குதலுறுமாறு 
செய்து , போதம் தரும் பொருள் ஆகி நிற்கும் - ஞானத்தைக் 


னது , 


மாயை : 


நின்றது 


யென்றும் பெயர் . 
கிடனாயுள்ள 
தெல்லாம் பிரசிருதி யெனப்படும் . 
கொடுக்கும் பொருளாகியே நிலைபெறும் , புவனாதிகளுக்கு 
- சகல உலகங்கட்கு , 2 , தியும் ஆய் - தோற்றத்திற்கு ஏது 
வாகிய முதலும் ஆகி , விரிந்து - விரிவடைந்து ( பரந்து 
அந்தமும் ஆகி - முடிவும் ஆகி , ஒடுங்கியது ( எ ஒடுங் . தலை 
யுடைத்தாகியுள்ளது , எ - று : யா குலத் தே என் றவடத்து 
ஏகாரம் தேற்றத்தின்கண்வந்தது . ஒடுங்கியது ஏ . என் ) 
விட த்து வந்த ஏகாரர் ஈற்றசைப் பொருளில் வந்து ற்றது . 

ஆன்மாக்கு அறிவை மயக்கி விளக்கு 
வதால் மாயை யெனப்பட்டது மா - ஒடுக்கம் , uT- தோற் 
றம் உலகமொடுங்கித் தோன்றுகற் கிடனாய் 
மாயை யென்றலுமார் . 

மாயை ஆகந்துகமாய் அசித்தாய் நித்யாபாய், அருவாய் 
உலகத்துக்கு முக்கியோபாதான் காரணமாய் அநேகசத்தி 
களையுடையதாய் , தன் காரியங்களில் 

வியாபகமாய் , 
மூவகையகன் மாக்களித்து முளதாய், தன் காரியங்களால் 
சகலரை மிகவும் பந்திப்பதாய் , தம்மிலொன்றை யொன் 
ஒவ்வாத தனுகரண புவன போகங்களைத் தோற்றுவிப்ப 
தாய் , சங்கார காலத்தில் ஆணவ மல முற்றிலும் நா 4 

சர்வான்மாக்களுக்கும் வாசத்தானமாயுள்ளது . 
உபாதானகாரணம் என்பது 

முதற்காரணம் . 
மாவது -- யாதொன்று , காரியத்துக்கு முன்னேயுண்டானது 

ஒன்றை யுண்டாக்காததுமாய் 
இருக்குமோ அது காணமெனப்படும் . 

இந்தமாயை , சுத்தமாயை , அசுத்தமாயை , பிரகிருதி 
மாயை என மூவகைப்படும் , 

சுத்த மாயைக்குக் குடிலை 
மகாமாயை விந்து ஊர்த்துவமாயை , வயிந்தவம் , குண்ட 
லினி , பரபிரகிருதி , பரமாயை என்றும் , அசத்தமாயைக்கு 

மோகினி , 

சூக்குமப் பிரகிருதியென்றும் , 
பிரகிருதி மாயைக்கு மான் , தலா ( அல்லது ) மூலப்பிரகிருதி 
பிரகிருதி 

விகிருதி 
காரியம் . ( பகுதி விகுதி ) எனவே காரியத் தோன்றுதற் 


முறாத , 


காரண 


மாய் , 


வேறேயும் 


அதோ மாயை , 


காரணம் . 


சுத்தமாயை : கத்தாயையானது சித்த ரூபமாய் . 
சுத்தாத்துவாவிற்கு ) 

பான காரணமாய் மூவகையான் 
மாக்களிடத்துஞ் சேர நிறைவுளதாய் , 

சர்வ விஷய 
ஞானாதிகளைப் 

திகளைப் பிரகாசிப்பிக்கிறதாய் , விஞ்ஞான கலர் , 
பி கலரில் பக்குவமலகர்ம 

முடையவர்களாகிய 
இவர்களுக்குத் தன் காரியம் ! கிய விந்துவிலிருந்து சுத்த 
தனா 

புவன போகங்களையுண்டாக்கிச் சங்கார 
காலத்தில் விஞ்ஞ ! ன சவாக்கத் 

தாரகமாயி ருக்கும் . 
( தா ! கட்-- நரி கிறது 

) 


யா 


கரன 


உபதான 


கலர் 


சுத்தா சுத்தமாயை : -- சுத்தா சுத்த மாயையானது 
அசுத்த சொரூபயாய் , மிச்சுராத்துவாவிற்கு . 
காரணமாய் , கன்மாதி காரமுள்ள ஆன்மாக்களைத் தன் 
காரியங்களாயுள்ள சலாதிகளின் வழியாய் பந்திப்பதாய் 
அங் ஞானத் செய்து மயக்குவதாய் , பிரளயா 
சகலர்களுக்குரிய சூக்கும தேகா திகளைத் தோற்றுவிப்ப 
தாய் , ரங்கார காலத்தில் பிரளயாகலருக்குத் தாரமாயிருக் 
கும் , இங்கே க.றிய சூக்கும தேகா திகள் 
நிலையினர கிய நாற்றுப் பதினெட்டு உருத்திரர்களுக் 
குரியவாள் , 

என வே சுத்தமாயா காரியமாகிய சூக்கும் 
தேகாதிகள் பிரளயா கலரில் மேற்பகம் இச்சித்தவர்களா 
இய சீகண்டர் ளீர் முதலிய நூற்றுப் பதினெட்டு உருத்தி 
ரர்களுக்குரியவைகளார் . ஆதலால் , பிரளயாகலர் மேற் 
பதம் இச் சித்தவர் , 118. - ருத்திரரும் கீழ்ப்பதம் இச்சித்த 
வர் 118 : உருத்திரருமாக விருவகையர் எனவறிக : 


கீழ்ப் போக 


இதற்குப் பிரமாணம் : 


உருவாதி சதுர்விதமா யொன்றோன் றெவ்வா 

வுண்மைய தாய் நிக்கமா யொன்றா யென்று 
[ முவாகிக் கன்மயா ரணுக்களியர்க்கு 

மாவா மாயசித்தா யசல மாகி 


43 


வீரிவாய தன் செயலின் வியாபியா யெல்லாம் 

விரிந்தவகை புரிந்தனடவின் மேவியவை யொடுங்க 
வருகால முயர்களெல்லா ருவிடபாய் மலமாய் 

மன்னியிடு மரனருளான் மாயை தானே . 


எனவரும் 


மென் 


மாயை ! ஆன்மாக்களுக்கு ஞானத்தைப் பிரகாசிப்பிக்கு 
று நூல்களிலே 

நுவன்றிருக்க அஞ்ஞானத்தைச் 
செய்து மயக்குவதென்றது என்னெனில் , மாயையாலுண்டா 
கிய ஞானம் அற்பமாய் 

ஆன்மாவல்லதா ரீராதியில் 
ஆன்மபாவனையை யுண் 

யுண்டாக்குவதால் , அஃதென் போல 
வெனின் இருளில் தீபம் பிரகாசித்தாலும் மஞ்சள் நிறத்தில் 
வெள்ளை நிற மென்னும் விபரீத ஞானத்தை யுண்டாக்கு 
வது போலாம் எனவறி 4 , 


பிரகிருகியாலா : - 

பிரகிருதி மாயையானது அசுத்க 
மாயையின் 

( முளைப்பதற்குப் பக்குவப்பட்டு இருக்கும் . 
உப்பின விதையைப்போன்று ) 

தூலபரிணாமமேயாகும் . 
இது அசுத்தாத்துவாவிற்கு உபாதான காரணமாய்ச் 
கல 
ருக்குரிய தூல தேகாதிகளைத் தோற்றுவித்துச் 
காலத்தில் அவர்களுக்குத் தாகமாயிருக்கும் . 


சங்கார 


. 


நின்று 


திரோதாயி : திரோதாயி என்பது சிவனுடைய 
அருட்சத்தியானது 

ஆன்மாவைப் பந்தித்த ஆணவமலம் 
நசிக்கும்படி 

அதனோடு கூடித்திரோபவித்து 
காரியப்படுத்து மவதாரத்தில் அடைந்த பெயர் 

ஆதிசத்தி 
மலமில்லாமலிருக்கவும் 

கிராதருது 

ஆசாரியரைக் 
கிராதாசாரியர் 

என்றது போல மலத்தைய திட்டித்து 
நிற்கையால் மலமென்று குறிக்கப்பட்டது . 


ஈசனது சத்திமல மூன் றினையு மேவுதலாற் 
பாசமெனும் பேர தற்கு பாங்கு 


மாயா 


கலாதி 


என் னுமிதனாலும் துணியப்படும் . 

து ஆன்மாக்களை 
பந்தித்த ஆணவமல சத்தி நீங்குமளவும் மறக்கருணை 
கொண்டு விரோதித்தவர் போல மறைப்பாகத்தானும் 
மறைத்து நின்று 

காரியங்களை விரித்துக் 
ஞானங்கனைக் கொடுக்க ஆன்மாக்கள் 

அலற்றைப் 
பொருந்தி வேதங்கள் கலைஞானங்கள முதலிய நூல்களை 
ஆராய்ந்தாலும் அவர்களுடைய கன்ம அளவிற்குச் சிவனை 
யறிய வொட்டாது மறைத்து நிற்கும் . 

கன்மவொப்பில் 
அறக்கருனை கொண்டு சிவனையும் அறியும்படிச் செய்யும் . 


4 


விருத்தம் 


திரோ தமல யிறைத்தி யான்மாயைக் கன்மஞ் 

சேருமள வாகிலலச் செறிவு நீங் களவும் 
விரோதமுறை போலொக்க மறைப்பாக நின்று 

மிக்கதுகான் மிதமாயை விரித்தறிவு பொருந்தி 
வரோதயமாம் வேதங்கள் பலகலைக ளாய்ந்து 

வரினுமரி யா தவலை நிரவுமத னாலிப் 
பராவருளை மலமெனவும் பகர்வரது தானே 
பரமனையுங் கருணையினாற் றெரிவுறப் 

பண்ணிடு மே 


என்பது தத்துவப் பிரகாசமென்னும் நூலிற் கண்ட 


வெண்பா 


ஊனேயும் கன்மமுடி வொத்தாற் றிரோதாயி 
தானே யருளாகித் தன்கருணைத் - தேனே 
யருந்துப் படியருளி யாளந்த வீட்டிற் 
பொருந்தவுடன் கொண்டு புகும் 


என்பது ஞானசாகரமாம் , 


“ மாயையின் 


மாயேயம் : மாயேயம் 

என்பது 
காரியத்தை மாயேய மலமதென்றும் , என்றபடி ஆன்மாக்க 


45 


ளின் சுகதுக்க வினைவு கட்கெல்லாம் இடமாய் நின்று அவர் 
களினும் அறிவிச்சை செயல்களை ஏகதேசம் விளக்கும் 
மாயா காரியங்கனாகும் . 


இங்ஙனங் கூறிப்போந்த ஆணவம் , கன்மம் , மாயை 
திரே | தாயி . மாயே யமென்ற வைந்தும் பஞ்சமலங்கள் 
எனப்பெயர் பெறும் . 


மோகமிக வுயிர் சுடொறு முடனாய் நிற்கும் 

மூலவா னவமொன்று முயங்கி நின்று 
பாகமிக வுதவு திரோ தாயி யொன்று 

பகர்மாயை யொன்றுபடர் கன்ம மொன்று 
தகமுறு கரணமொடு புவன போகர் 

செயலாகு மாமாயைத் திரட்சி யொன் றென் 
றாகமல மைந்தென்ப ரைந்து மாறா 

தருளென்பு தரிதென்ப ரறிந்து ளோரே " , 
என்பது சிவப்பிரகாசம் . 


அத்துவாக்கள் : - அத் துவா என்பது வழி அதாவது 
மாயை தன் காரியங்களால் ஆன்மாக்களைப் பந்தித்து 
நிற்கும் வழி , 


அது சுத்தம் , மிச்சரம் , அசுத்தம் என மூவகைப்பட்டுப் 
பொதுவில் தத்துவம் , கலை , புவனம் , வன்னம் , பதம் 
மந்திர மௌ ஆறுவகையாம் . தத்துவம் , கலை , புவனம் 
மூன்றும் திரவியவடி வானவை , 

மற்றவை யொலிவடிவா 
வளை இவற்றுள் புவனம் தத்துவத்தைப்பற்றி நிற்கும் . 
தத்துவங் கலையைப்பற்றி நிற்கும் . 

வண்னம் , 

பதம் 
மந்திரமெனு மூன்றுள் அத்துவாக்களும் புவனத்திற்றோன் 
றிய சரீரங்களைப்பற்றி நிற்கும் . 

சுத்தா தத்துவாக்களா 
வன , சுத்த மாயையிலுள்ள கலை , தத்துவம் , 
வன்னம் , பதம் மந்திரங்களாம் , 


, 


புவனம் 


46 


மிச்ராத் துவாக்களாவன : 

அசுத்த மாயையீலுள்ள லொதிகளாம் . அசுத்தாத்து 
வாச்களாளெ , பிரகிருதி மாயையிலுள்ள கலாதிகள் , 
இதுகாறும் மாயையினைப்பற்றிய குறிப்புக்கள் ஒருசிறுது 
கரப்பட்டன, 


ஒடுங்கிய பாசத் தொகையொரு 

மூன்று முறு தொழிலாற் 
றுடங்கிய போது துணைமையிற் 

றோணி புரத்துலையும் 
விடங்கெழு கண்டர்தஞ் சத்தித 

னேவலின் மற்றதுவும் 
படர்ந்தெழு பாசமென் றாரவை 

பூக்கஞ்செய் பான்மையரே 


( இ - ள் ) ஒடுக்கிய பாசம் தொகை ஒரு மூன்றும் 
ஒடுங்கப் பெற்றுள்ள பாசங்களின் எண்ணிக்கை ஒரு 
மூன்றும் உறுதொழிலில் துடங்கியபோது- தத்தமக்குற்ற 
செயல்களின் கண் ஆரம்பித்தலைச் செய்யும்போழ்து , 
துணைமையில் - துணையாந் தன்மையில் தோணீபுரத்து 
உறையும் விடம் செழுகண்டர் தம் - தோணிபுரமெனும் 
பெயரிய சீகாழிப் பதியின்கண் எழுந்தருளியிருக்கும் ஆல 
கால விடமுண்டதால் ( தேவர் களைபுய்யக் கொண்டமை 
யால் ) விளங்கிய நீலகண்டராகிய பரமேசுரனுடைய , சத்தி 
தன் ஏவலின் பிரிவின்றியுள்ள தாகிய 

பராசத்தியின் 
ஆணையின்படி ( கட்டளைப்படி ) பற்று அதுவும் - வேறாகிய 
அப்பாசங்களும் , படர்ந்து எழுபாசம் 
மேலெழுந்து செல்லும் பாசங்கள் என்று கூறினர் . அவை 
ஊக்கம் செய்பான்மையர் 

ஏ - .அப்பாசங்களையுள்ளக் 
கிளர்ச்சியுடன் ஆயுந் தன்மையராயினார் . 

ஏ - அசைநிலை 
( எ - று ) 


என்றார் 


விடம்கெழு கண்டர் - கரியவிடம் பொருந்திய கழுத் 
தினையுடையவர் . 

ஒருகாலத்தில் தேவர்களும் அசுரர் 


47 


அதுகாலை 

வாசுகி 


ளும் பாற்கடலைக் 

கடைந்து அமிருதங் கொள்வான் 
வேண்டிப் பிரமவிட்டுணுவாதி தேவர்களுடன் மந்தர 
மலையினை மத்தாகவும் , வாசுகியை நாணாகவும் ( கடை 
யுங் கயிறா கவும் ) மலை தாழா வாறு விட்டுணுவைக் கூர்ம 
மாகத் தாங்கவும் கொண்டு கடையனுற்றனர் . 
மலையினைச் சுழன்று தலுக்காற்றாது நைந்து 
யென்னும் பாம்பாகிய நான் ஆலகாலத்தைக் கக்கிற்று ,, 
அங்ஙனம் வெளிப்பட்ட கடல் நஞ்சானது தேவாசுரர்களை 
யும் மற்றைத் தேவர்களையும் நெருங்கித் தேய்க்கலுற்றது . 
அதற்காற்றாத அத்தேவர்களெல்லாரும் கயிலாய மலையி 
னைத் தஞ்சமாப்புக்கு கண் மூன்றுடைய 

கடவுளை 
வணங்கித் துதிக்கலாயினர் . அப்போது இறைவன் தேவர் 
களிடத்திரங்குதலுற்று அவ்வால காலவிடத்தினை தன் 
திருக்கரத்தட க்கியுண்டு தேவர்களைக் காத்தனர் என்பது 


வரலாறு . 


கறைமிடறணியலும் அணிந்தன்று அக்கறை 

மறைகவி லந்தணர் நுவலவும் படுமே 
என்பது புறப்பாட்டு . 


நடமாடி யேழுலகு முய்யக்கொண்ட 

நாயகரே நான்மறையோர் தங்க ளோடும் 
திட . மாட மதிற்றிலைக் கோயில் கொண்ட 

செல்வரே யுமதருமை தேரா விட்டீர் 
இடமாடி யிருந்தவளும் விலக்கா விட்டால் 

என் போல்வார்க் குடனிற்க வியல்வ தன்று 
தடமாலை முடிசாய்த்துப் பணிந்த வானோர் 

தஞ்சுண்ட | யங்கருநீர் நஞ்சுண் டீரே . 
பதினோராந்திருமுறை 

இப்பாடல்களால் 

விட முண்ட 
நிலை விளக்கப்பெறுகின்றது . 


தொடங்குதல் 

துடங்குதல் வேறுபாடின்மையறிக . 
துணையாந்தன்மை துணைமை யெனவாயிற்று . சத்தி 


48 


அக்கினியிற் சூடு போலச் சிவத்தொடு பிரிவின்றியுள்ள தா 
கிய வல்ல பம்படர் ந்தெழல் - பரவுதல் . ஊக்கம்- விளை 
செய்தற்கண் மனவெழுச்சி (உள்ளக்கிளர்ச்சி யென்றலு 
மாம் , படபயர் எழுவாய் என்றார் 

பயனிலை 
வினை முடிவு பண்க . 


என 


பான்மையிற் றத்துவ மைந்தென்பர் 

சுத்தம் பரமவற்று 
சீர்மலி தெய்வச் கியபுரங் 

காண்சிவ தத்துவமென் 
றேர் பலி 4., ந்த லிறைவியுங் 

கோனு மிருந்திலரேற் 
கூர்மலி சிந்தையி னார்சில 

மாமென்று கூறுவ யே 
இப்பாடலானது தத்துவங்களைப் பற்றிக் கூறுவதாகும் . 


என் 


இ - ள் ) தத்துவம் பான்னாயின் ஐந்து என்பர் - 
சாத்திர முணர்ந்தபெரியோர் தத்துவப் பகுதியினால் ஐந்து 

எறு கூறுவர் . சுத்தர் பா . அவற்றுள் சுத்தமும் 
பரமும் ஆகிய அவைகளுள் , சீர்மல் தெய்வம் சிரபுரம் 
காண் சிவதத்துவம் என்று ( எர்யல 4. ந்தல் இறைவியும் 
கோனும் - சிறப்பு ) நிறைந்த தெய்வத் தன்மை வாய்ந்த 
சிரபரமாகிய சீகாழியே காண் சிலகத்துலம் என்று , ஏர்மலி 
கூந்தல் இறைவியும் - அழகு நிறைந்த கூந்தலினையுடைய 
உமாதேவியாரும் கோனும் பிரமபுரீகரும் , இருந்திலர் 
ஏல் - அம்மையப்பராகி எழுந்தருளியிராவிட்டால் கூர்மலி 
சிந்தையினார்- அன்பு நிறைந்த மனமுடையராகிய நிறை 
மொழிமாந்தர் சிவம் ஆம் என்று கூறுவர் - சிவமேயாகு 
மென்று கூறுவர் ( எ - று ) 


தத்துவம் : 

தாத்துவிதமாகிய சரீராதிகள் போல 
உடனே யழிவதின் றிப் பிரளயகாலம் வரையும் நிலையுறுத 
லான் தத்துவமெனப்படும் . பூதலயகாலத்தில் மரணமுறுந் 
தேவர்க்கு அமரர் என்னும் பெயர் ஏற்பட்டதுபோல 


ஏற்பட்ட து . 


மூன்று, குணம் மூன்று என அறுபது மேயாகும் . 

49 
காரியக்கேடுடைய கருவி கட்கும் தத்துவயெனப் பெயர் 

தத்துவமைந்தாவன : --- சிவமெனவுர் , சத்தி யெனவும் 
சதாசிவமெனவும் , ம கேச்சுரம் எனவுங் , 

சாதாக்கியம் 
எனவும் கூறப்படுவனவாம் . அம்மையப்பராக காணப்படு 
கின்றபோது சிவதத்துவமெனப் பெயர் பெறும் . இதற்குச் 
சுத்தம் எனவும் , 

அம்மையப்பராகக் காண்கின்றபோது 
பாமெனவும் பெயருண்டு . 

தத்துவங்கள் : அகக்கருவி முப்பத்தாறும் புறக்கருவி 
அறுபடிமாகத் தொண்ணூற்றாறுமாம் , 

அகக்கருவிகளான : - பிருதிவி , அப்பு , தேயு . வாயு 
ஆகாயம் என்னும் பூதம் ஐந்தும் (பூதம் - அளவிலடங்கா 
தது ) சத்தம் , பரிசம் , இரதம் , உருவம் . கந்தம் எனும் 
காரண தன் மாத்திரையைந்தும் மெய் வாய் கண் மூக்குச் 
செவி யெனும் அறிவுப் பொறியைந்தும் , மனம் அகங்காரம் 
புத்தி , சித்தர் என்னும் உட்கருவிகள் ( அந்தக்காரணங்கள் ) 
நான்கும் , புருடன் , அராகம் , வித்தை , கலை , நியதி , காலம் 
என்னும் வித்தியா தத்துவங்கள் ஏழும் , சுத்தவித்தை , ஈச் 
சுரம் , சாதாக்கியம் , விந்து நாதங்களாகிய சிவதத்துவமைந் 
தும் ஆக முப்பத்தாறுமாம் . இவற்றை முறையே ஆன்ம 
தத்துவம் வித்தியா தத்துவம் , சிவதத்துவம் எனக்கூறுவர் . 
ஆக வகை மூன்றுக்கு அக்கருவி 36 . 
புறக்கருவிகலா வன : -- 

பஞ்ச பூதங்களின் காரியம் 
இருபத்தைந்து , வாக்கா திகளில் றொழிலாகிய வசனாதி 
யைந்து . வாயு பத்து , நாடி பத்து , வாக்கு நான்கு , ஏடனை 


1. பூதங்கள் பிருதிவியப்பத் தேயு வாயு 

புகழாகா சம்மைந்தா ஞானேந்தி ரியங்கள் 
ஓதுசோத் திரந்துவக்கு சட்சு சிங்கவை 

உயராக்கி ராணமைந்தாந்தன் மாத்திரை கேணீ 


50 


தா துசத்த பரிச ரூப கந்தமைந்து 

தருகன் டேந் திரியம் வாக்குப் பாதம் பாணி 
நீதிபா யுருபத்தமொடு கரணம் மனம் புத்தி 

நிகழ்ந்தாவக ;காரஞ்சித்தம் நின்றதொரு 


நான்கே.. 


2. ஆன்மதத்துவ மிருபத்து நாலாகச் சொல்ல 

ரதன் மேல்வித் யாதத்து வங்காலம் நியதி 
தான முறு கலைவித்தை யராகயுடன் புரு 

ன் 

- 
தருமாயை யேழென்பர் சிவதத்து வம்பின் 
ஞானமுறு சுத்தவத்தை ஈச்சுரநாதாக்கியம் 

நயந்தசத்தி சிவமைந்தா நடத்து நூல்கள் 
மோனமுறு முட்கருவி புறக்கருவி கேணீ 

முதிர் பிருதி வியன் கூறு மயிரொலும்பு தோ 


என்பனவாம் , 


3. பூதங்க டனிற்றொன்றும் காரியமை யைந்தும் 

புகலுறுமவாக் காதிகளிற் றோன்றுதொழி 
நீதிவா யுவிற்றோன்றும் வாயுப் பத்தும் 

( லைந்தும் 
நிகழ்பூதந் தனிற் றோன்றும் புகழ்நாடி பத்தும் 
கோதில்விந்து விற்றோன்றும் வாக்குநாலும் 

குலவுமூ லந் தோன்றும். தாங்கள் மூன்றும் 
பேதவா காயத்தி லேடணைகண் மூன்றும் 

பிறக்குமறு பதுமுவைகள் புறக்கருவி யெனுமே 
என்பது தத்துவப் பிரகாசமெனு நூலிற்கண் :-து . 


தத்துவங்களின் தோற்றம் பரசிவம் ஆன்மாக்களிடத் 
தில் வைத்த கருணையினாலே அவர்களைப் புரக்க இச்சை 
கூர்ந்து குடிலையின் ஏகதேசத்தைக் கலக்க அதிலிருந்து 
நாத தத்துவமும் இதிலிருந்து விந்து தத்துவமும் தோன் 
றும் , 


51 


இடியையும் 


நாதம் என்பது இரண்டு எதிர்மறையான 

மின்சார 
சக்திகளாம் . ( அதாவது பாயுஞ் சத்தியும் சாந்தஞ் சத்கி 
யும் ) இவையொன்றோடொன்று சேரும் போது . ஒளியும் 
ஒலியும் தோன்றுகின்றது போல ( இதற்கு 
மின்னலையும் உதாரணமாகக் கொள்ளலாம் ) சிவசூரியனு 
டைய கதிர் பாயையில் வந்து மாயை- குடிலை பொருந் 
தியவுடன் உண்டாகிய ஒலியேயாகும் . நாதத்திலிருந்து 
விந்து தோன்று மென்றதும் ஒலியானது 
பரவுங்கால் உண்டாகிய வட்ட வடிவையேயாகும்.- விந்து 
- புள்ளி, வட்டம் , 


ஆகாயத்திற் 


விந்துவிலிருந்து அக்கரங்கள் (எழுத்துக்கள் ) தோன்று 
மென்பது விரிவடிவில் புள்ளியிலிருந்து ஒலி ..) டிவில் தொனி 
யின் வட்டத்திலிருந்தும் எல்லா எழுத்து 4. எளுந் தோன்று 
வதை வள்ளுவனாரும் 

அகர முதல வெழுத்தெல்லா மாதி 

பகவன் முதற்றே உலகு 
என வற்புறுத்தியுள்ளார் . அகரம் - விந்து , நாத தத்துவத் 
திற்குச் சிவம் அதிபதியாகலான் இதற்தஞ் சிவயென்று 
பெயருண்டு. 

எவ்வெப்பெயர் எவ்வெத் தத்துவாதிகட் 
குளவோ , அவ்வப்பெயர்கள் அவரவர்களால் அதிட்டிக்கப் 
படுந் தத்தவங்களாம் . 

நா தமென்பது எல்லாவுயிர்கட்கும் அறிவை யெழுப்பு 
வித்து நிற்கிற ஞானமாகும் . விந்து தத்துவமானது 
முப்பத்தைந்தாவது தத்துவமாம். இதற்குச் பத்தியென்று 
நாமமுண்டு . 


விந்துவாவது 


எல்லாவுயிர்கட்கும் உண்டா கிய 
தாழிலை யெழுப்புவித்து நிற்கின்ற கிரியையாம் நா தமா 
கிய ஞானத்திற்கு நிறம் வெண்மை கிரியையுண்டுபண் 
விந்துவிற்கு நிறம் செம்மை , விந்து தத்துவத்திலிருந்து 
சாதாக்கியந் தோன்றும் . இஃது முப்பத்து நான்காவது 


ணும் 


52 


தத்துவமாம் . இதற்குச் சதாசிவமென்று 

பெயர் . சாதா 
கியமாவது , ஞானக்கிரியைகளாகிய நாவிந்துக்களிரண்டும் 
சகமாய்க் கூடியது . 


சாதாக்கிய தத்துவத்திலிருந்து தொழில் (கிரியை ) 
மிகுந்து ஞானங் 

ஞானங் குறைந்ததாகிய ஈச்சுரம் தோன்றும் . 
இது முப்பத்து மூன்றாவதாகும் . 

இதற்கு மகேச்சுவரம் 
என்று நமமாகும் . 


ஈச்சுரதத்துவத்திலிருந்து ஞானமிகுந்து 

கிரியை 
குறைந்த தாகிய சுத்த வித்தை தோன்றும் . இது முப்பத்தி 
ரண்டாவது எண்ணிக்கையின் தத்துவமாகும் . இவ்வைந்து 
தத்துவங்களும் ஞா ன க்கிரியா , சொருப பேதங்களாகும் 
என்பதற்குச் சிவஞான சித்தியார் செய்யுள் வருமாறு : 
ஞானமே யான போது சிவன்றொழின் ஞானமொக்கின் 
ஈனமில் சதாசி வன்பே ரீசனாந் தொழில தேறின் 
உன மேற் கிரியை வித்தை யுருத்திர னிலய போகம் 

ஆனபேரதிகா ரத்தோ ட திகர ணத்தனாமே " 
என்பதாம் . 


இங்ஙனமாக 

ஐந்து தத்துவங்களும் 
இதற்குப் பிரமாணமாவது 


தோன்றும் . 


பான் 


" உன்னலரும் பரசிவன்ற னருளாலே நாதம் 

உதிக்குமிகுங் குடிலைநனில் விந்துவரு நாதந் 
தன்னிலதி னொளிவளருஞ் சதாசிவரா மவரிற் 

தயங்கவரு மீசர்வித்தை தனையளிப்பாரதனா 
மன்னுவரிவ வகையைவர் வாய்மையுனான் முன்னே 

வந்திடுமென் றுரை செய்த விந்துவழா வகையே 
முன்னுதவு சூக்குமாதி யொருநான்கு மென்று 
மொழிந்திடுவ ரருங்கலைகண் மொழிந்து 

ளோரே 


என்பது சிவப்பிரகாசம் 


53 


இந்த ஐந்திலும் முதல்வன் உறைதவன் என்பதாம் . 


இவளி 


ஞானக்கிரியைகள் அதிட்டிக் கையாலும் , 
லுள்ள புவனவாசிகளுக்குச் சர்வஞ்ஞத் துவ சர்வ கிருத்தி 
யங்களை விளக்குதற்குச் சாதனங்கள கையாலும் இவை 
சுத்த தத்துவ மென்றும் , சிவதத்துவமென்றும் , 
காண்டமென்றும் பெயர் பெறும் . இவைபவே மற்றவைக 
ளைத் தொழிற்படுத்துகையிலே பிரேகாண் . மென்றது , 
பிரேரித்தல் - செலுத்தல் . 


இவைகள் சிவபெரும் நால் காரியப்படும் . இவைக 
ளுக்கு முறையே சிவம் , சத்தி , சதாசிவன் , மடேசுவரன் 
உருத்திரன் என்னுமைவரும் 

உருக் , வாதவார்கள் . 
முன் னே கூறிய விந்து தத்துவத்திலிருந்து சூர். தமாதி நான்கு 
வாக்குகள் , ஐம்பத் தோரக்கரங்கள் , எண்பத்தொரு 

மகா மந்திரங்கள் வேதாகம புரான 
சாத்திரங்களும் விஞ்ஞான கலர் . பிாளயா 4.லருக்குத் 
தனு கரண புவன போகங்கட்கும் தோன்றும் . 

இலைகள் 
சுத்த மாயா காரியங்கள கும் . 


பதுங் 


கள் சப்தகோடி 


கூறிய வாங்கியுங் கோலுமெ 

னச்கொச்சை வேந்தனெந்த 
மாறில னாகி மகிழ்ந்துட . 

னிற்றலின் மற்றதுவும் 
வேறின்மை சால விளம்பத் 

தகுமதன் பால்விளையு 
மாறியல் பாம்தத்து வாதத்து 

வா கமத் தாய்ந்தனவே . 


251 


இ - ள் ) கொச்சை வேந்தன் - சீகாழிப்பதியின் கண் 
திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் . பாம்பொரு 
ளாகிய சிவபெருமான் , கறிய அங்கியும் கோலும் என -- 
சொல்லப்பட்ட தீயும் , தீக்கடை போலும் ( ஞெலி கோலும் ) 

எல்லா வுலகிடத்தும் , மாறு இலன் ஆகி 


போல எங்கும் 


54 


தனிமையில் 


மகிழ்ந்து உடன் நிற்றலின் - வேறாகத் 
இல்லா தவன தி திருவுளங்களித்து 

நிலைபெறு தலின் 
( வேறாய் உடன் ஆனான் என்பது திருமுறை ) ( அக்காரணத் 
தால் மற்று அதுவும். --மற்றைய தத்துவப் பொருள்களும் 
வேறு இன்மை சால விளம்பத் தகும் - தனித்து வேறில்லாத 
தன்மையை மிகவும் 

எடுத்துச் சொல்லத் தக்கது ஆம் . 
அதன்பால் - அத்தத்துவங்களிடத்து விளையும் ஆறு இயல் 
பாம் - தோன்றப் பெறுவது நெறியுடைத்தாம். 

தத்துவா 
தத்துவ ஆகமத்து - தத்துவதாத்து விகங்களாயவை ஆகம 
நூல்கள கிய சாத்திரங்களிடத்து , ஆய்ந்தன - நன்காரா 
யப்பட்டவைகளாம் . ஏ- அசை நிலை ( எ - று ) 


விறகிற் றீயினன் பாலிற் படுநெய்போன் 
மறைய நின்றுளன் மாமணிச் சோதியான் 
உறவு கோனட்டு உணர்வு கயிற்றினான் 
முறுக வாங்கிக் கடையமுன் னிற்குமே . 


என்பது தேவாரம் . 


கின்றது . 


தீக்கடை கோலில் எங்ஙனம் நெருப்பானது மறைந்து 
வியாபித்திருப்பது போன்று இறைவன் தத்துவங்களிடத்து 
உள்ளும் புறம்புமாயுள்ளான் என்பார் . அங்கியும் கோலும் 
போலும் என்றார் . உயிர்களிடத்து வைத்துள்ள கருணை 
யினால் மகிழ்ந்திருக்கின்றான் . 

பரமன் என்பது புலப்படு 
இறைவனும் இறைவியும் ஒற்றித்து நிற்கும் 
நிலை மேலே விளம்பப்பட்டது . பால் விளையும் ஆறு 
இயல்பாமத்துவா தத்துவம் ஆகமத்து ஆய்ந்தன - ஆறு 
இயல்பு ஆம் அத்துவா தத்துவம் ஆகமத்து ஆய்ந்தன - 
ஆறியல்பினையுடைய அத்துவாக்களையும் தத்துவ காலங் 
களையும் நுால்களிடத்து ஆராயப்பட்டனவாம் . ஆறத்து 
வாக்களாவன : தத்துவம் ,கலை , புவனம் , வன்னம் , பதம் 
மந்திரம் என்பனவாம் . 

இவற்றின் வழியே தத்துவங்கள் 
உண்டாம் என்பது புலனாகா 

நிற்கும் . ஆய்ந்தன - 
ஆராயப்பட்டன . ஆகமம்- நுால்கள் . விளம்பத்தகும் 


55 


கூறத்தகும் , விளம்பல் - கறல் , தகும்- தக்கதாகும் வேறின்மை 
ஒன்றாந்தன்மையினையுடையது . 


ஆய்ந்தவத் தத்துவ மைந்தா 

வனசிவ தத்துவத்தோ 
டேய்ந்தவச் சத்தி சதாசிவ 

மீசனும் வித்தையுமென் 
றோர்ந்தறி வித்தினுக் குண்ணெகிழ்ப் 

பானறு சத்தியதிற் 
போந்தேயு மங்குர மைம் முகக் 

கோனென்று போற்றுவரே 


28 


( இ - ள் ) ஆய்ந்த அதத்துவம் ஐந்து ஆவன நூல்களால் 
நன்கு ஆராயப்பட்ட அந்தத் தத்துவங்கள் ஐந்து வகைப் 


படுவனவாம் . 


சிவம் ஈசனும் 


என்று 


அவை : - சிவம் தத்துவத்தோடு ஏயந்த அ சத்தி சதா 

வித்தையும் என்று - சிவதத்துவத்துடன் 
பொருந்திய சத்திதத்துவமும் . சதாசிவ தத்துவமும் , ஈசுவர 
தத்துவமும் , வித்தியா தத்துவமும் 

என்பனவாம் 
கருதி . ஓர்ந்து அறிவித்தினுக்கு உள்நெகிழ்ப்பான் . உணர்ந்து 
அறியப்பெறா நின்ற வித்தாகிய பீகத்திற்கு உள் நின்று 
இயக்கு விப்பான் . நறு ர த்தியதில் போந்து - நல்ல சத்தியுடன் 
கலந்த தனி... த்தில் வந்து ; ஏயும்- பொருந்தும் . ஐம் முகக் 
கோன் ஐந்து முகங்களையுமுடைய பரமேசுவரன் . அங்குரம் 

று - முளையென்று . போற்றுவார் ஏ - ஞானநெறியுற்ற 
பெரியோர் போற்றித்துதிப்பர் எ - று . 


என் 


அங்குரம் - முளை சத்தியும் சிவமும் கலந்திடின் எத் 
தொழிலும் வல்லதாம் 

இவ்விரண்டுங் கலந்தாலன் 
மியங்காவென்பதுணரல் வேண்டும் . 


த . 


56 


ஐம்முகங்களாவன : - ஈசானம் , தற்புருடம் , அகோரம் . 
வாமதேவம் , சத்தியோசாதம் என்பனவாம் . படைத்தலாதி 
கிருத்தியங்களைப் புரிதற்குச் சக்திகள் வேண்டப்பெறும் . 


ஈறிலா தவள் ஒருத்தியே மைந்தொழி லியற்ற 

வேறுவேறு பேர் பெற்றன 
என்பது திருவிளையாடல். 


காரணமாக 


இச்சத்திகட்குப் பராசத்தி , ஆதிசத்தி . இச்சாசத்தி 
ஞானசத்தி கிரியாசத்தியெனப் பஞ்சத்திகளாவர் . நியாயங் 
கள் பலவுள அவற்றுள் பீசாங்குர நியாயமென வொன்று 
உண்டு . இந்நியாயம் வித்துமுந்தின தா , முளைமுந்தின தா 
( மரமுந்தின தா விதை முந்தினதா வென்றுங் கூறுவதுண்டு ) 
இங்கு அந்நியாயம் பற்றிய தன்று மாயா சத்தியாகிய வித்தி 
னுக்கு முளை யாகவிருப்பான் பரமன் என்றும் இதன் 

வலக முதலியவை தோன்றுகின்றதென்றுங் 
கூறப்பட்டுளது . ஓர்தல் - உணர்தல் , போந்து - வந்து ,, 
ஏயும் - இயையும் இறைவனுடைய ஐந்து திருமுகங்கட்கும் 
நிறமும் வடிவும் மந்திரமும் வெவ்வேறாகக் 
இறைவன் அருவனும் உருவனும் அருவுருவனுமாயிருப்பான் 
அருவுருவத்திருமேனி சிவலிங்கவடிவு . உருவும் , சந்திரசே 
கராதி இருபத்து ஐந்து மூர்த்திகள் அருவும் - உருவில்லாதது 
இறைவனுக்கு இவ்வடிவங்கள் கற்பிதங்களாம் ஞானத்திரு 
மேனியுடையவனுக்கிங்ஙனம் நூல் நுவலுமாம் . 


கூறுவர் . 


போற்றும் பரத்திற்பொ திகின்ற 

ஞானக் கிரியையொத்துத் 
தோற்றுஞ் சிதாசிவம் ஞானஞ் 

சுருங்கித் தொழின் மிகுத்தல் 
சாற்று மகேசமெய்ஞ் ஞானந் 

தழைத்துத் தொழில்குறைதல் 
மாற்றரும் வித்தை சிரபுர 

நாதன் வகுத்தனவே . 


27 


57 


( இ - ள் ) போற்றும் பரத்தின் பொதிகின்ற ஞானம் 
சிரியை ஒத்து- துதிக்கப்பெறுகின்ற பரத்தின் கண் தங்கி 
நிறைகின்ற ஞானமும் கிரியையும் சமமாகித் , தோற்றும் . 
புலப்படும் (உதிக்கும் ) சதாசிவம் , ஞானப் சுருங்கிசதாசிவம் 
ஆம் ஞானம் ஓடுங்கி , தொழில் மிகுத்தல் - கிரியை மிகுந்திருத் 
தல் ( மிகவும் அதிகப்படல் ) சாற்றும் மகேசம் - கூறப்படு 
கின் 

ற மகேசம் ஆகும் , மெய்ஞ்ஞானம் தழைத்துத் தொழில் 
குறைதல் - உண்மையறிவானது தழைப்புற்றுக் 

கிரியை 
குறைதலானது 

மாற்றரும் வித்தை - மாற்றற்கு அரிய 
வித்தையாகும் , (இவை சிரபுரப் நாதன் வகுத்தள ஏ - 
சிரபுரம் எனும் நாமந் தரித்த சீகாழிப்பதியில் கோயில் 

வகுக்கப்பட்டவையாம் . 
ஏ . அசைநிலை ( எ - று ) 


கொண்டருளிய 


பரமனால் 


இப்பாட்டானது 

தத்துவங்கள் , ச தாசிவதத்துவம் . 
மகேச தத்துவம் , வித்தியா தத்துவம் ஆயவற்றினைக் கூறிற் 
றாம் . பொதிதல் -- தாங்கள் மறைதல் , உள்ளுறூ தல் என்று 
மாம் ஐந்து தத்துவங்களில் மூன்றன் இயல் இவையென 
முறை தெரிக்கப்பட்டது . 


1 . சதாசிவமானது : - குடிலையினின்று தோன்றும் 
ஞானமும் கிரியையும் ஒத்திட்ட போது இப்பெயர் பெறும் . 


2. மகேசமாவது : - அறிவு ( ஞானம் ) ஓடுங்கி தொழில் 
மிகுந்த போது இப்பெயர் பெறும் . 


3 , வித்தையெனுந் தத்துவமானது : - அறிவு மிகுந்து 
தொழில் குறைதல் வித்தையெனப்படும் நாதன் - நாதவடி 
வாயிருப்பவன் பரம்பொருள் ஆம் என அறிக தோற்றம் 
உண்டாதல் . சாற்றல் - கூறல் மாற்ற அரும் - ( அகரந் 
தொகுத்தல் விகாரம் ) வேறுபடுக்கமுடியாத வகுத்தன 
வகைசெய்யப்பட்ட வை . தத்துவர்களின் தோற்றங்களைப் 
பற்றி மேலே யொருவாறு விளக்கப்பட்டுள்ளது . 


58 


வகுத்த வினைப்பயன் றுய்த்தற் 

கணுக்கட்கு மாயையென்னத் 
தொகுத்ததி னின் லுங் கலைவருந் 

தோணிப் பிரானருளான் 
மிகுத்துட னாகி மறைக்கு 

மலத்தின் விருத்தி தன்னைப் 
பகுத்தெழு விக்குந் தனைச்சிறு 

பான்மையிற் பைய நின் றே , 


28 


மாயை - மாயை 


கலை 


( இ - ள் ) வகுத்த வினைப்பயன் துய்த்தற்கு அணுக்கட்கு 
(ஊழான் ) இறைவனால் 

வரையறுக்கப்பட்டு வகுத்த 
நல்வினை 

தீவினைப்பயன்களாகின்ற இத்துன்பங்களை 
நுகர்வதற்கு ( அநுபவித்தற்கு உயிர்களுக்கு 

ஊட்டுவது . 
யென்னுந்தத்துவமாம் மாயை 

என்ன 
தொகுத்து- மாயை என்று ஒரேசேரத்திரண்டு அதனின்றும் 
கலைவரும் - அம்மாயைத் தொகுப்பினின்றுங் 
தோன்றும் . தோணிப்பிரான் அருளால் - திருத்தோணிபுர 
மெனப் பெயரிய சீகாழிப்பதியினில் எழுந்தருளிய பெருமான் 
கருணையினால் . மிகுத்து- அதிகரித்து . உடனாகி மறைக்கும் 
அதனோடு கலந்து மறைத் தலைப் புரியும் . மலத்தின் 
விருத்தி தன்னை - பாசங்களாகின்ற பந்தத்தின் தொழில் 
களைப் ( விரிவான செயல்களை ) பகுத்து-- வகைப்படுத்தி , 
எழுவிக்கும் - எழுமாறு செய்யும் தன்னை சிறுபான்மையின் 
பைய நின்று ஏ - தன்னைச் சிறுவரவினால் மெல்ல நிலை 
பெற்று மறைக்கும் ஏ- அன 5 நிலை எ - று . 


இப்பாடல் மாயையினின்று கலையுதித்து ஆன்மாக் 
கட்குப் போகங்களைப் புசிப்பித்துப் பாசகாரியங்களை 
வகைப்படுத்தித் தன்னைச் சிறுவரவினதாக மெதுவாக 
நின்று எழுதலைச் செய்யும் என்றபடி . 


ஈச்சுர தத்துவத்தில் வசிக்கினற அட்ட வித்தியேச்சுவரர் 
களின் 

முதல்வராகிய அனந்ததேவர் மகேசரின் அதிகாரத் 
தைப் பெற்று வாயுவானது சமுத்திரத்தில் ஒருபிரதேசத்தை 


59 


விகாரப்படுத்துவதுபோல அசுத்தமாயைமென்னுந் தத்து 
வந் தோன்றும் இதிலிருந்து காலம் நியதிகலை அராகம் 
என்னுந் தத்துவங்கள் தோன்றும் . இவற்றுள் கலையி 
லிருந்து வித்தையும் , இதிலிருந்து அராகமும் தோன்று 
மென்றுங் கூறுவர் . அராகமும் உடன்றோன்று மென்பது 
சிலர் துணுபு . இவ் வைந்து தத்துவங்களின் சமூகமே புரு -- 
தத்துவமெனப்படும் , 


இவற்றின் கரணமாகிய காரியமாயையும் இவற்றுடன் 
கூட்டி ஆக ஏழு தத்துவங்களையும் வித்தியா தத்துவம் , 
சுத்தா சுத்ததத்துவ போககாண்டம் , அல்லது யோ கசயித் 
திருகாண்ட மென்றுங் கூறப்படும் . 


இவையேழும் ஆன்மாக்கட்குச் சிறிதறிவை விளக்கு 
தற்குச் சாதனமாகையால் சுத்தமும் , சூக்குமரூப வாயிலாக 
குணரூபமாகிய சுக துக்க மோகங்களை யுண்டாக்குவதற்குச் 
சாதனமாகையால் அசுத்தமுமாதலாற் சுத்தா சுத்த 


மென்றது 
. 


இவை உயிர்கட்குச் 

சகாயமாய் நின்று போகங் 
களையுண்டாக்குவதால் போ ககாண்டம் என்றும் அவை 
களைப் புசிப்பிக்கையால் போகசயித்திரு காண்டமென்றுங் 
கூறப்பட்டது . போகசயித்திரு- புசிப்பிக்கிறது . 


றோன்றும் 


இவையேழில் காரிய மாயையை நீக்கிக் கலையிற் 

பிரகிருதியைக் கூட்டி யுரைப்பாருமுளர் . 
அது பொருந்தாதாகும் . 

ஏனெனில் , தத்துவங்களுக்குப் 
புவனங்களினடைவு 

கூறும்போதும் ஏனையவற்றிற்கு 
உரைத்ததுபோல் பிரகிருதியைக் தனியே புவனங்கள் 
கூறப்படாமையானும் பிரகிருதியைக்குணத் தத்துவத்துடன் 
கூட்டி , அதற்குப் புவனங்களைக் கூறியிருத்தலானும் , கலா 

செய்யுமிடத்துப் பிரதிட்டா கலையிற் , 
பிரகிருதியையும் , வித்தியா கலையின் மாயையுங் கூட்டிச் 


சோதனை 


60 


தலின் 


சனியே 


தத்துவமாகக் 


சோதிக்கப்படு தலானும் பிரகிருதிக்கும் புருட தத்துவத்தை 
இருபத்தைந்தாவது தத்துவமென்று நூல்களிற் கூறியிருத் 
பிரகிருதியைத் 

ஒரு 
கொள்ளின் , புருட தத்துவம் இருபத்தாறாவது தத்துவ 
மெனப்பட்டு அவற்றோடு மாறுபடு தலானும், பிரகிருதிக்குங் 
குண தத்துவத்துக்கும் சிறிதே பேதங் கறப்படு தலானும் , 
மாயா தத்துவத்துக்கு அட்ட புவனங்கள் 

கூறப்படு தலா 
னும் , அவற்றின் அதிபதிகளாகிய மண்டலர் எண்மரும் , 
மாயையில் வசிக்கையாலும் , மாயையை ஓர் தத்துவமாகக் 
கொள்ளாவிடின் மாயா தத்துவத்துக்குரிய எட்டுப் புவனங் 
களுக்கும் இட...மின்மையானும் , அவற்றை வேறு தத்துவங் 
களில் 

அடக்குவது பொருந்தாமையானும் , மாயையும் 
பிரகிருதியையும் தனித்தனியே சேர்த்து இரண்டு தத்துவங் 
களாகக் கொள்ளின் தத்துவம் முப்பத்தேழு ஆகின்ற 
தாலும் , 

தருக்க சங்கிரகத்தில் புரியட்டகத்திற்கு இலக் 
கணங் கூறுமிடத்து " புரியட்ட கமாவது புருடன்றோறும் 
நியதமாகப் படைப்புக்காலந் தொடங்கி மகாப் பிரளம் 
வரையில் இருக்கின்ற பிருதிவி முதல் கலை வரையில் 
முப்பது தத்துவ வடிவமான அசாதாரணமாகிய சூக்கும் 
தேகம் " என்றவிடத்துக் கலை முப்பதாவது ( இஃதுணர்த்து 
முறைமையில் ) தத்துவமாகக் கொண்டிருப்பதால் முப்பத் 
தொன்றாவது தத்துவம் மாயைமெனப் பெறுதலானும் , 
பிராசாத மந்திரத்தின் கலைகளுக்குரிய தத்துவங்களின் 
எல்லை குறிப்பதில் மேதை கலைக்கு மண்மிதல் பிரகிருதி 
பரியந்தமென்றும் விடகலைக்கு மாயை யென்னுங் கூறப் 
படுதலானும் , பிரகிருதியை வித்தியா தத்துவத்தில் சேர்க்க 
முடியாதென்பதையும் , காரிய மாயை யென்று ஒரு தத்துவம் 
அவசியங் கொள்ள வேண்டு மென்பதையும் அறிக . 


பையர வின்விடம் பாலடி 

சிற்பெய்து பாத்திரத்திட் 
டை யமி லாரயில் விப்பது 

போல வணுக்கடம்மை 


61 


வெய்ய வினைப்பய னின்னமு 

தாய்விழை வித்தயிற்று 
மையுறு சிந்தை மயக்கிய 

மாயா விகாரங்களே 


( 28 ) 


( இ - ள் ) பை அரவின் விடம் - படத்தினையுடைய பாம் 
பினது நஞ்சினை, பால் அடிசில் பெய்து - பாற் சோற்றினி 
டத்து போட்டுக்கலந்து , பாத்திரத்து இட்டு --பாண்டத் 
திலிட்டுப்படைத்து , ஐயம் இல்லார் அயில்விப்பது போல 
சந்தேகஞ் சிறிதும் இல்லா தவரை யுண்பிப்பது போல 
அனுக்கள் தம்மை - பசுக்களாகிய உயிர்ாளை, 

வெய்ய 
கொடிய , வினைப்பயன் - தீவினையின் பயனானது , இன் 
அமுதாய் விழைவித்து - இனிய அமிருதமாகிவந்து விரும்பு 
தலுறச் செய்து , அயிற்றும் - நுகருமாறுசெய்யும் , மைஉறு 
சிந்தை மயக்கிய - வயங்குதலுற்ற மனத்தினை . மயங்குவித்த, 
மாயாவிகாரங்கள் ஏ 

மாயாகாரியங்களாகின்ற செயல்கள் 


எ - று . 


மாயா -மாயை 


- 


தான் 


பெய்து 


யுடைய 


எனவரும் . மாயையானது 
விரிந்து நின்று ஆன் மாவினைச் சுருக்கி மயக்குவது விகாரங் 
கள் - செயல்கள் 

பாலடிசில் பாற்ரசாறு 
உள்ளீடாகக்கலந்து . பாலடி சினைய 

பாண்டத்தில் 
நஞ்சு கலத்திருப்பினும் பாற் சோறாகப் பார்ப்பாருக்குப் 
புலப்படல் கண்கூடு ( பிரத்தியக்ஷம் ) வினைகள் தீவினையும் 
நல்வினையுமாம் , இவற்றின் 

பயன் 

இன்பத் 
துன்பங்களாம் . மயக்கத்தைப் பற்றி வரும் நல்வினையும் 
தீவினையும் ஒருவனைப் பந்தமுறுத்தற்கண் இருப்பு 
விலங்கும் பொன் விலங்கும் போல்வது . 


பயன் 


" இருள் சேர் இருவினையுஞ் சேரா விறைவன் 
பொருள் சேர் புகழ்புரிந்தார் மாட்டு " 


என்பது திருக்குறள் . 


62 


இருவினை யுவர்ப்புற்ற வழியே வினை நீக்கத்திற்கேது 
வாகும் . அதுகாலை இருவினை யொப்பும் மலபரிபாகமும் 
சத்திநி பாதமும் உண்டாகும் . விடம் - நஞ்சு , வெய்ய 
கொடிய , இனிமை அமிர்து- இனிமையாகிய அருமிதம் 
அமுதமென வாயது , அமிருது - மிருத்துவைப் போக்குவது , 
விழைவு - விருப்பம் , மை- மயக்கம் , சிந்தை - சிந்திப்பது 
( நினைப்பது ) , மனமாம் . 


கார்மரு வும்பொழிற் காழிப்பி 

ரான்க ணொழியவொன்றும் 
வாரல மாயா விகாரமென் 

றேயறி வான் கலைப்பாற் 
பேரலர் கூர்புத்தி நோக்கப் 

பிறங்கிருட் சில்கடர் போல் 
ஏரொளி வித்தைவந் தெய்துங் 

கலைபோ லிசைந்து நின்றே " 


( 30 ) 


( இ - ள் ) கார் மருவும் பொழில் காழிபிரான் கண் 
நீருண்ட மேகங்களானவை தங்கு தலால் மிகவும் இருண்ட 
சோலைகள் சூழ்ந்த வளமுற்ற , சீகாழிப்பதியினிடத்து, 
ஒழிய- நீங்க , ஒன்றும் வாரல மாயா , விகாரம் - சிறிதும் 
வராமாட்டாவாம் , மாயையின் செயல்களானவை ; என்று 
ஏ அறி - என்றே யறிவாயாக , வான் கலைப்பால் - சிறந்த 
கலா தத்து வத்தினிடத்து , பேர் அலர் கூர்புத்தி நோக்க 
பெரியதாய் விரிந்த மிக்க அறிவானது கருதிப் பார்க்க , 
பிறங்கு இருள் - விளங்கா நின்ற இருளானது . சில் சுடர் 
போல் - சிலவாகிய ஒளியினையுடைய தீபங்களைப்போல் , 
ஏர் ஒளி வித்தை வந்து எய்தும் , அழகிய ஞானவொளி 
யாகிய வித்தையானது வந்தடையப் பெறும் கலை போல் 
இசைந்து நின்று ( ஏ ) கலையென்னும் தத்துவம்போல 
செயல்படும்போது இயங்கி நிலை பெற்று ஏ . 
( எ - று ) . 


அசை நிலை 


63 


விளக்கம் : 


புருடன் அராகம் வித்தை , கலை நியதி 
காலம் மாயை என்பன ஏழும் வித்தியா தத்துவங்கள் எனப் 
படும் இவற்றுள் , கலை வித்தை அராகமாகிய மூன்று தத்து 
வங்களும் உள் 

அந்தக்கரணம் எனப்படும் கலைபோல் 
சைந்து நின்று வித்தை வந்து எய்தப்பெறும் எனவினை 
முடிவு காணல் வேண்டும் விகாரம் - செயல் ( வேறுபடுப்பது ) 
இறைவனிடத்து முன்னின்ற போது மாயாகாரிங்கள் செயல் 
படமாட்டாவாம் சில்சுடர் - சிறிதாகப் பிரகாசிக்கு நட்சத் 
திரங்களின் ஒளி சுடர் - விளக்கமுமாம் ஏர் ஒளி - அழகிய 
பிரகாசம் , ஒழிய - விலகி நீங்க நின்று- நிலைபெற்று பிறங் 
கல் - விளக்கல் அலர் - விரிவு . 


நின்றும் இறந்து மெதிர்வது 

மாய்நிகழ் பல்பொருளோ 
டொன்றிய காலமூ மாயை தன் 

பால்வரு முற்றதனால் 
நன்று மெதிர்வது மாகிய 

போக நயந்த ணுக்கம் 
கென்றுஞ் செலக்கட்ட லிற்கால 

மாமென் றியம்புவரே . 


இப்பாடலானது காலதத்துவங் கூறுகின்றது காலம் 
மூவகைத்து இறப்பும் எதிர்வும் , நிகழ்வும் என . 


( இ - ள் ) நின்றும் இறந்தும் எதிர்வதும் - நிலைத்து 
இறப்பும் , எதிர்வும் , ஆய்- ஆகி , நிக்ழ்பு- நிகழ்வும் , 
(இறந்தகாலமும் எதிர்காலமும் நிகழ்காலமும் ) அல்பொருள் 
டு ஒன்றிய காலமும் - அல்லாத பொருளுடன் பொருந்திய 
எதிர்மறையுமாகிய காலமும் , மாயை தன்பால் வரும் 
மாயாதத்துவத்தினிடமாக வந்து எய்தும் , உற்றதனால் 

இங்ஙனம் அடைந்ததனால் , நன்றும் - பெரிதும் , எதிர்வும் 
-எதிராக வருவதும் ஆகிய , போகம் - நுகர்வினை, நயந்து 
- விருப்பி , அணுக்கட்கு 

உயிாகட்கு 


- 


- 


அணுக்களாகிய 


த -10 


64 


( ஆன்மாக்கட்கு ) என்றும் - எப்போதும் , செல கட்டலில் 
இயங்கக் கட்டுப்படுத்தலினால் , காலம் ஆகும் என்று இயம் 
புவர் ஏ - காலதத்துவமாகும் என்று கூறுவர் அறிந்தோர் 
( எ - று ) ஏகாரம் அசை நிலை . 


முக்குணங்களான் தொழில் நிகழ்வுறும் தொழிலது 
முற்றுகையை இறப்பு என்றும். தொழில் எதிராவரலை 
எதிர் காலமென்றும் தொழிலது நிகழ்ச்சியை நிகழ்கால 
மென்றுங் 

றுங் கூறப்படும் . காலம் இறப்பும் எதிர்வுமின்றி 
(கணத்துக்குக்கணம் ) நிகழ்வு என்பது ஒன்று இன்றெனவும் 
இரண்டேயாகும் . 

மூன்றாவதாக 
வேண்டா வென்றுஞ் சாதிப்பர் . கண் கூடாக ஒரு காரியம் 
நிகழப்பெறலை 

நிகழ்வெனக்கொண்டு மூன்றாக்குவர் . 
ஆகவே இறப்பினையும் எதிர்வினையும் ஒன்றாக்கி நிகழ் 
வினைப்பின் சேர்த்து எண்ணுவர் . 


ஆகவே 


ஒருகாலம் 


இறப்பெதிர்வு நிகழ்வெனக் கால மூன்றே 
என்பர் . இங்ஙனம் ஒருவாறு 

காலதத்துவங்கணிக்கப் 


பெற்றது 


இயம்புஞ் சுகதுக்க மோகமென் 

றின்னே யெழுமதியை 
வயம்பெற நோக்குழி வாய்க்குங் 

கருவிய தாகும் வித்தை 
பயம்பெறு முக்குணப் பான்மையி 

னால்வந்த பல்பொருளை 
நயம் பெற நோக்கும் புந்தியி 

னாலென்று நாட்வரே . 


இப் பாடல் முக்குணங்களான் வந்த செயலை அறிவு 
அறியம் வகை கூறினார் . ஆயிற்று , 


65 


( இ - ள் ) இயம்பும் சுகம் துக்கம் மோகம் என்று நூல் 
களினாற் கூறப்பட்ட இன்பமும் துன்பமும் மயக்கமும் 
(விரும்பலும் ) ஆயவைகளைப் பற்றிக் கருதி , இன்னே 
இப்பொழுதே எழும் 

மதியை - எழுகின்ற அறிவினை , 
வயம் பெற நோக் குழி-வெற்றியுண்டாக ( விளக்கமுற ) 
ஆராய்கின்றவிடத்து , வாய்க்கும் கருவியது ஆகும் - விளக்க 
முறும் கருவிகளிடத்தது ஆகும் . ( கரணம் ) , வித்தை பயம் 
பெறு முக்குணப் பான்மையினால் வந்த - வித்தையென்னும் 
தத்துவத்தினிடத்துத் தோன்றப் பெறும் இராசத சாத்து 
* தாமதங்களாகின்ற முக்குணங்களின் தன்மையினால் 
உதித்த , பல் பொருளை - பலவகைப்பட்ட பொருள்களையும் 
நயம் பெற - நன்மை யுண்டாக , நோக்கும்.- குறித்துணரும் . 
புந்தி ( புத்தி ) 

யினால் என்று - ஞானத்தினால் 
காட்டுவர் . ஏ- அறிஞராயினார் . மாணவர் தமக்கு ஐயம் 
திரிபு அறியாமை யென்னும் மூலகைக் குற்றங்களும் நீங்கத் 
தெளிவியா நிற்பர் . ஏ , அசை நிலை 


வி 


என்று . 


சுக துக்கங்களை மயக்கமெனக் கொள்ளும் மதியை 
எனவும் பொருள் கோட்டலுமாம் நல்வினையினால் சுகமும் 
தீவினைப் பயனால் துன்பமும் வரல் இயற்கை இவ்விரு 
வினைகளும் பிறவிக் கேதுவாகும் நல்வினைப் பயனால் 
சுவர்க்க வுலகின்பமும் தீவினைப் பயனால் நிரபத்திடைப்புக் 
குழலும் துன்பமும் , இவை முற்றியபின் பிறத்தலும் 
இறத்தலும் உண்டாம் . ஒருவனைப் பந்தமுறுத்துற்கண் 
நல்வினையும் தீவினையும் மயக்கத்தைப்பற்றிவரும் என்பது 
குறட் கருத்து . இருள் சேர் இருவினையென வியம்புதலை 
நோக்கல் வேண்டும் . 


பெரிதும் 


வித்தியா தத்துவமேழனுள் கலை வித்தை அராகம் 
என்னும் மூன்றும் உள்ளந்தக் கரணம் எனப்படுதலால் 
இம் மூன்றும் 

சம்பந்தமுடையவையாகும் . 
பிரகிருதி மாயா காரியமானது மாயா தத்துவத்தில் உறை 
கின்ற பிரளயா கலராகிய உருத்திரர்களில் முதல்வரான 
சண்ட ருத்திர தேவ நாயனார் அனந்த தேவர் அதிகாரத் 


66 


தைப் பெற்று முன் னே கூறிய கலையென்னும் தத்துவத் 
தைக் கலக்க மூலப் பிரகிருதி யென்னும் முக்குண சொரூபங் 
களாகிற மூலப்பத்தி தோன்றும் இவ் விவரம் சித்தாந்த 
சாத்திரத்தில் விளங்கக் காண்க . 


நாட்டிய மாயையி னின்று நற் 

காலத் தொடு நியதி 
யீட்டிய வல்வினைக் கெய்தும் 

பயனியல் பாயவற்றிற் 
கூட்டியு மல்லன நீத்துங் 

குறிப்பால் வரைந்து நிற்குங் 
டிய மாயைக் கிரண்டுமல் 
லால்வழிக் காண்பரி தே . 


33 


( இ -ள் ) நாட்டிய மாயையின் நின்று - நன்கு நிலையுறத் 
தெளிவிக்கப்பட்ட மாயை யென்னுத்தத்துவத்தினிடமாக 
நின்று , நல்காலத்தொடும் நியதி.- நல்ல காலமும் நியதியும் 
ஆகிய இரண்டு வித்தியா தத்துவங்கள் , ஈட்டிய - தோன்றிய 
( தொகுத்த வல்வினைக்கு எய்தும் கொடிய நல்வினை 
தீவினைகளை அடையும் , பயன் - பயனை , 

இயல்பாய்- 
இயல்பு ஆகி ( தன்மையாய் ) அவற்றிற்கு --- ஆன்மாவாகிய 
வுயிர்கட்கு , ஊட்டியும் - உண்பித்தும் ( நுகருமாறு செய்தும் ) 
அல்லன நீத்தும் - இவ்வினையல்லன வற்றினை விலக்கியும் , 
குறிப்பால் - நோக்கால் , வரைந்தும் - எல்லைப்படுத்தியும் , 
நிற்கும் - நிலை பெறும் 

காட்டிய மாயைக்கு 
இவற்றினைப் புலப்படுத்தியுள்ள மாயா தத்துவத்திற்கு 
இரண்டும் அல்லால் - மேலே குறிக்கப்பட்ட 
தத்துவங்களேயல்லாமல் , காண்பு சாண்டல், அரிது 
அருமையுடைத்தாம் . ஏ , அசை நிலை ( எ - று ) 


ஆம் , 


இரண்டு 


காலமும் நியதியும் ஒனறோடொன்று 

று சம்பந்தப்பட்டு 
வினைகளைப் புசிக்குங்காலமும் எல்லையு மாகி நிலை 
பெறும் வல்வினை, பிறப்பு இறப்புக்களுக்குக் காரணமான 
வலிய செயல்கள் , 

ஈட்டுதல் - ஆர்ச்சித்தல் ( தேடுதல் ) 


67 


கடவன 


இயல்பு - இயற்கை. பயன்- நல்வினைத் தீவினைகளின் 
பயனாகிய இன்பமும் துன்பமும் , ஊட்டியும் அல்லன நீத்த 
லாவது - பழவினைப் பயன் காரணமாக நுகரக் 
வற்றை நுகருமாறு செய்வதும் நுகரக்கடவன அல்லா தன 
வற்றினை யொருவச் செய்வதும் ஆம் குறிப்பால் வரை த 
லாவது இலட்சியமாயவற்றினிடத்து அளந்தன 

போகம் 
அவரவராற்றால் என்றவாறு 

வரையறைப்படுத்தலாம் . 
காண்பு - காண்டல் , அரிது - சுடாது ஏ -- ஈற்றசை மாயை 
யானது காலமும் நியதியொடு பட்டே இயங்கும் எனல் 
புலப்படுக்கப்படுகின்றது . 


காணப் படுவன வித்தையீற் 

கண்டுழிக் கண்ட தெல்லாம் 
பேணித் தனதெனும் பின்னா 

விழையும் வரைவின்றியே 
பூணப் புணர்ப்ப தராகம் 

பொதுமையிற் றோன்றுமென்ட 
வேணிப் புணர்கஞ் சுகம்பஞ் + 

தாமென்றி யைந்தனவே 


( 34 ) 


இப்பாட்டானது பஞ்சகஞ்சுகம் இதுவென்பதும் 
அராகத்தினியல் இது வென்பதும் தெரிவிக்கின்றது . 


( இ - ள் ) காணப்படுவன வித்தையில் கண்டுழி - கண் 
ணினுக்குக் காணப்படுவன அனைத்தும் வித்தையெனுந் 
தத்துவத்தினிட மாகக் கண்ட இடத்து , கண்டது எல்லாம் 
காணப்பட்டவை அனைத்தும் , பேணி- காமுற்று ( விரும்பு 
தலைப் புரிந்து ) தனது எனும்- தன்னுடையது என்று கருது 
வதும் , பின் ஆ - பின்னருமாக , 

ஆ - பின்னருமாக , விழையும் - விழைதலைச் 
செய்வதும் , விரைவு இன்றி ஏ- எல்லையில்லாதபடி, பூண 
மேற்கொள்ளுதலை வியற்ற , புணர்ப்பது- கொண்டு கூட்டு 
வது , அராகம் - அராகம் என்னும் தத்துவப் பகுதியிடத்தது 
ஆகும் , பொதுமையில் தோன்றும் என்ப- அறிஞராயினார் 
* து சாதாரணமாக உதிக்குப் பெறும் என்று கூறுவர் . ஏணி 


68 


புணர் 


தன்னுடைய 


பஞ்ச கஞ்சுகம் . அது ஆம் என்று இயைந்தன 
ஏ - அழகியதாகக் கூட்டப்பெற்ற பஞ்சகஞ்சுகமதாகும் எனக் 
கூறுவர் - பொருந்தியனவாம் 

ஏ.அசை நிலை. காணப் 
படுவனவாகிய பொருள்கள் - அறிவினுக்குப் புலனாவனவும் 
கண்களுக்குப் புலனாவனவெனவும் விருவகைப்படும் . இவை 
வித்தையெனுந் தத்துவ வாயிலாகக் காணப் பெற்றவிடத்து 
அகங்கார மமகாரங்களாகின்ற யான் 

எனது என்னும் 
பெற்றிமையுற்று மனம் நெகிழப் பெறும் . அகப்பற்றும் 
புறப்பற்றுமாகிய விரண்டு 

வாயிலான் 
பொருட்கண் செலுத்தப் பெறும் பற்றும் , பிறருடைய 
பொருட்கண் செலுத்தப் பெறும் ஆசையும் ஓர் வரையறைக் 
குட்பட்டிடாது அவற்றினை மேற்கொள்ளுமாறு கொண்டு 
கட்டுவது எதுவோ ? அதுவே அராகம் எனப்படும் . ஒரு 
பொருளிடத்துச் சிறப்பும் பொதுவுமாகப் பற்று வைத்தல் 
சகசம் ( இயற்கை ), ஈண்டு பொதுமையிற்றோன்று மென்று 
கூறல் அறிஞர் தம் முடிபு ஆம் . இதனைப் பஞ்ச கஞ்சுகம் 
என்றது ஐந்து வகையாகச் சென்று நுகர்வுறுமாறு ஒன்று 
பட்டியைந் திருத்தலையாம் . ஏ - அசை நிலை . இயைந்தன 
அமையப் பெற்றவை , பொதுமை - சாதாரணம் 
வென்பது பலரறி முற்றுவினை என்னுரைப்பார்கள் எனப் 
பொருள் படலால் . 


என்ப 


காலம் நியதி கலை வித்தையராகம் எனபனவே ஒன்று 
கூடியமைந்தனவே ) பஞ்சகஞ்சுகமெனப்படும் 
பாய்ந்து கொள்க. 


எனலை 


இயைந்தவித் தத்துவ மைஞ்சினு 

மெஞ்சா வகைப்பிணிப்புண் 
டுயந்துழிப் பின்னைப் புருட 

னென் 
றுந்தத் துவமதென்னு 
முயர்ந்தவ ரோதுவ ரோதுங் 

கலையினின் றுற்பவிக்குங் 
குயந்தரும் மூலப் பகுதிய 

தாக்குமென்று கூறுவரே 


( 35 ) 


69 


இப் பாடலானது , புருட தத்துவமாவது ஈதென்றும் , 
சலா 

தத்துவத்தினின்றும் தோன்றுவது இதுவென்றும் 
வரையறுக் கின்றது . 


நின்றவிடத்து 

பின்னை 


( இ - ள் ) இயைந்த இத்தத்துவம் ஐஞ்சினும் எஞ்சாத 
வகை பிணிப்புண்டு பஞ் , கஞ்சுகமாகப் பொருந்திய இந்த 
ஐந்தினும் எவ்வாற்றானும் குறையாவகைக் கட்டப்பட்டு 

புருடன் 

என்றும் தத்துவமது 
என்னும் பின்னர் புரு - னெவும் கத்துவமெனவும் , உயர்ந் 
தவர் ஓதுவர்-- ஞான சாத்திமா தியுனர்ந்து உயர்ந்த நிலை 
யுற்று விளங்கா நின்ற மலேர் நன்குவிளக்க முறக்கூறுவர் 
ஓதும்கலையினின்றும் உற்பவிக்கும் இறைவனாலும் 
இறைவனருள் வழிப்பட்ட முனிவரானும் கூறப்பெறும் 
கலையினின்றும் தோன்றப் பெறும் , குயம் தரும் மூலம் 
பகுதியது ஆகும் என்று - தூயவாயவற்றினைத் தரும் மூலப் 
பகுதியாகிய பிரகிருதியது ஆகும் என்று கூறுவர் - அறிஞர் 
உரைப்பர் ( எ - று ) ஏ- அசை நிலை . 


புருடதத்துவமாவது 

காலம் 

நியதிகலை வித்தை 
அராகமென்னும் 

ஐந்துடனாயதாகும் எஞ்சாவகைப் 
பிணிப்புறலாவது- இவ்வைந்தும் ஏற்றத் தாழ்வின்றியே 
சமமாய் ஒன்றுகூடி கட்டுப்பாடுற்று நிற்றலாம் . உணர்ந் 
தவர் , சரிபையாதி நிலைகளினின்று முறையே உயர்ந்து 
ஞான நிலையுற்ற மேலோர் ஆவர் . இதனால் எப்பொரு 
ளுங்கலையினின்றே தோன்றுமெனல் வியக்தமாயிற்று . 
குயம் எனும் பலபொருள் ஒரு சொல்லுக்கு ஈண்டுப் 
பொருள் தூய்மை என்பதாம் மூலப்பகுதி - குடிலை மூலப் 
பிரகிருதியாம் பகுதி - பிரகிருதி யெனுந்திரிபு பகுதியது 
பகுதியெனும் பொருளது ஆகும் என்பது ஆம் எனவாயிற்று 
குயம் தரு- தூய்மையினைத் தருகின்ற ஏ ஈற்றசை . 


70 


க.றிய மூலப் பகுதியிற் 

றோன்றுங் குணமவைதாந் 
* தேறிய சாத்திக ராசத 

தாமத மென்று செப்பு 
மூறியல் முக்குண மொத்தவை 

மூன்று முயர்விழிவற் 
றேறியக் காற்யுத்தி தத்துவ 

மாகுமென் றெண்ணுவரே . 


( 
36 
) 


( இ - ள் ) கூறிய மூலம் பகுதியில் தோன்றும் குணம் 
அவைதாம் - மேலே கூறப்பட்ட மூலமாகிய பிரகிருதிமாயை 
யாகின்ற குடிலையின் கண் உற்பவிக்கும் குணங்களானவை 
தாம் , தேறிய சாத்திக ராசத தாமதம் என்று - தெளியப் 
பெற்ற சாத்துவிகமும் 

இராசதமும் , தாமதமும் என்று 
செப்பும் - கறப்பெறும் . ஊறு இயல் முக்கணம் ஒத்து 
- பரிசவுணர்ச்சியின் இயலுடைய 

மூன்று குணங்களும் 
ஒத்து ( ஏகோபித்து ) அதை மூன்றும் உயர்வு இழிவு அற்று 
-- அந்த மூன்று குணங்களும் உயர் வுடைமையும் தாழ்வு 
டைமையும் இல்லாமல் தேறியகால்- தெளிவுற்றபோழ்து 
புத்தி தத்துவம் ஆகும் என்று - புத்தியென்னுந் தத்துவ 
மாகும் என்று எண்ணுவர் ஏ- அறிவுடைய ராயினார் கருது 
தலைச் செய்வார்கள் என்றபடி ஏ- அசை நிலை 


எண்ணல்கருதுதல் 

மாயா காரியமாவது 
மாயா கற்பத்தில் வசிக்கின்ற பிரளயகலராகிய உருத்திரர் 
களில் முதல்வரான சீகண்டருத்திர தேவநாயனார் அனந்த 
தேவர் அதிகாரத்தைப் பெற்று முன்னர்க் கூறும் கலை 
யென்னுந் தத்துவத்தைக் கலக்க மூலப்பிரகிருதி ( மூலப் 
பகுதி ) யென்னும் முக்குணச் சொரூபங்களாகிற மூலப் 
பகுதிதோன்றும் . இந்தச் சீகண்டதேவர் பிரகிருதி மாயா 
காரியாதி காரியாகையால் இவருக்கு நீல நிறத்தில் ஓர் 


. சாத்திவிராசதம் என்பது . ( பி . பா . ) 


71 


நட்சத்திரமான வெகுமான 

வுருவம் கொடுக்கப்பட்டி 
ருப்பதையும் இவர் ஈட்டியாற்கலா தத்துவத்தைக் குழப்பு 
வதையும் சித்தாந்தப் படத்திற் காணலாகும் . 


என 


பிரகிருதி மாயா காரியாதி காரியாகிய சீகண்டரைக் 
குணதத்துவ நிலையராகிய 

சீகண்டர் 

வெண்ணி 
மயங்கு தல் கூடாது . 

தத்துவவாசிகளுக்குத் தத்தம் வாசஸ் 
தான முதல் கீயூள்ள தானங்களுக்கே அதிகாரமுண்மை 
யாலும் , கீழ்த்தத் துவ வாசிகளுக்கு மேல் தத்துவ வாசிகள் 
உயர்ந்தவர் களாகையாலும் பிரகிருதிக்கு மேல் 

உயர்ந்த 
மூன்றாவது 

தத்துவமான கலையைப் பிரகிருதி குண 
தத்துவ நிலையராகிய சீகண்டர் கலக்க எவ்விதத்தினும் 
முடியாதென வறிதல் வேண்டும் . ஆதலாம் மாயா தத்துவ 
நிலையராகிய சீகண்டரே கலா க்ஷோபிதரென்பது துணிபு, 
( xோபிதம்- பிரகாசம். ) ஆகவே ஈச்சுர தத்துவ நிலைய 
ராகும் அட்டவித்தி யேச்சுரரி லெ ருவரான 

சீகண்டர் . 
மாயாதத்துவ நிலையராகிய சீகண்டர் . பிரமாண்ட 

த்துள் 
நிலையராகிய சீகண்டர் எனச் சீகண்டர் நால்வர் உண்டு 
என்பதையறிக . 


இங்ஙனம் , மாயதத்துவ நிலையராகிய சீகண்டரால் 
கலாதத்துவத்திற்றோன்றிய பிரகிருதியானது முக்குணங்க 
ளின் சொரூபம் வியக்தமாகாத அவதாரமான தால் முக் 
குணங்களின் நிறமான வெண்மை , செம்மை , கருமையாகிய 
மூன்று நிறங்களால் கலந்த நிறத்தைச் சித்தாந்தப் படத் 
தில் பெற்றிருக்கின்றது . 


மேற்கண்ட முக்குணங்களும் , பிரிந்துத் தம்முள் சம 
மாய் நின்ற அவதரம் , சித்தமென்றும் , ஒருகுணம் மிகுந்த 
அவதரம் , அஃதாவது சாத்துவீகம் மிகுந்து மற்றவை 
குறைந்த அவதரம் புத்தியென்றும் பெயர்பெறும் . 
சித்தாந்தப் படத்தில் இவ்விவரணம் நன்கு தெரிவிக்கப் 
பட்டுள்ளது ஆண்டுக்காண்க, 


த .11 


72 


சித்தம் மனதிற் றோன்றுவதென்று கூறுவர் , பௌட்க 
ராகமம் சிவஞானசித்தியார் சிவப்பிரகாரம் முதலிய ஞான 
சாத்திரங்களில் 

குணதத்துவத்திற்குத் தோற்றங்கூறிச் 
சித்தத்திற்குத் தோற்றங் கூறாமையானும் , சிவஞான சித்தி 
யார் என்னும் நூலின் கண் , 


சித்தமா மவ்வியத்தகு சிந்தனை யதுவுஞ் செய்யும் " 
எனக்கூறி யிருத்தலானும் தத்துவவிளக்கமெனு மிந்நூலில் 
முக்குணங்களும் சமமாய் ஒத்ததே சித்தம் என்பதனாலும் 
புவனங்களின் அடைவு றும் போழ்து ஏனையவற்றிற்குக் 
கூறியது போல் மனத்திற்குப்பின் சித்தத்திற்குப் புவனங் 
கூறாமையானும் , தத்துவங்களின் உயரமும் புவனங்களின் 
அடைவுங் கூறுமிடத்துக் குணதத்துவத்திற்கு உயரமும் , 
புவனமுங் கூறுகையான் சித்தம் மனதிற் றோன்றுவதெனக் 
கொள்ளின் குணதத்துவத்தைத் தனித்தொரு தத்துவமாகக் 
கொள்ளவேண்டியதாகின்றமையாலும் , அவ்வாறு கொள் 
ளின் ஆன்மதத்துவம் இருபத்து நான் கென்பதற்கு மாறா 
இருபத்தைந்தாகின்றமையாலும் , பௌட்கரம் ஆறாவது 
பும்சத்துவதத்துவப்பட லம் சுலோகம் இருபத்தேழரையில் 
அசிருதர் முதலியோர்க்கு 

குண தத்துவத்திலிருப்பெனக் 
கூறுகையானும் , புத்தியிற்றோன்றிய 

அகங்காரத்தின் 
சத்துவகுணாம் சமான மனதில் முக்குணவடிவமான சித்தந் 
தோன்றுமென்பது எவ்வாற்றானும் பொருந்தாமையானும் , 
தத்துவரூப முதலிய அநேகக் கலைகளிலும் ஆகமாந்தரங் 
களிலும் தத்துவங்களுக்கு நிறமும் தொழிலுங் கூறுங்கால் 
மனதுக்குப்பின் சித்தத்துக்குக் 

கூறாமையானும் மற்றும் 
பலவற்றானும் சித்தம் மனதிற்றோன்றுமென்பது பொருந் 
தாமையும் , குணதத்துவத்தின் 

கூறே சித்தமென்பதும் 
அறிதற்பாலதாகும் . 


பிரகிருதி தத்துவம் குணசொரூபங்களாகத் தோன்ற 
அந்தக் குணங்கள் தம்மிலொத்தவிடம் சித்த மென்பதற்கும் 
அதிலே யொருகுணம் 

ஏறினவிடம் புத்தியென்பதற்கும் 
இத் தத்துவவிளக்கமே போதிய சான்றாகும் . 


73 


மொன்று 
. 


ஊறிய முக்குணம் எனப்பாடங்கொண்டு நன்கு சம 
மாய்த் தோய்ந்த முக்குணம் எனப்பொருள் கோடலு 

சாந்திவிராசதம் எனப்பாட மோதலுமுண்டு . 
அவ்வாறாயின் சாத்து விராசதம் , சாத்தி விராசதம் என 
வெதுகை நோக்கித் திரிக்கப்பட்ட தாகும் சாத்திரவுரை 
காரர் யாவரும் இப்பாடலைப் பலவிடத்தும் எடுத்துக் 


காட்டா நிற்பர் . 


எண்ணிய புத்தியில் முக்குணஞ் 

சீரியல் பாற்கரந்து 
நண்ணிய வாங்கார மூன் றுரு 

வா மவை நாட்டிய பேர் 
தண்ணிய தைத வைகாரி 

யந்தரு பூதாதியென் 
றண்ணல் வகுத்த முதனூ 

37 
னெறிமுறை பாய்ந்து கொள்ளே. 
இப்பாட்டு ஆங்காரம் இத்துணைத்தென வரையறை 


செய்கின்றது . 


( இ - ள் ) எண்ணிய புத்தியில் -- இங்ஙனம் ஆராய்ந்து 
எண்ணப்பட்ட புத்தியென்னுந் தத்துவத்தில் , முக்குணம் - 
மூன்று குணங்களும் , சீர் இயல்பால்கரந்து-சிறந்த இலக் 
கணத்தால் ( தன்மையினால் ) மறைந்து , நான்ணிய ஆங்கா 
ரம் மூன்று உரு ஆம் - நெருங்கிப் பொருந்திய ஆங்காரமா 
னது மூவகை வடிவினதாக உருப்பெறும் , அவை நாட்டிய 
பேர் - அவைகட்கு நிலைபெறுத்து விக்கப்பெற்ற நாமங்கள் 
தண்ணிய - குளிர்ச்சியுற்ற , தைசதம்- தைசதம் எனவும் , 
வைகாரியம் - வைகாரியமும் , 

தருபூதாதி - இவற்றினைத் 
தாரா நின்ற பூதாதியும் . என்று- என்று குறிக்கப்பெற்று , 
அண்ணல் வகுத்த - பரமேசுரன் றன்னால் வகுக்கப்பெற்ற 
முதல் நூல் நெறிமுறை - முதனூலின் நெறியின் முறைமை 
யாகும் ( மரபாம் ) ஆய்ந்துகொள்ஏ -- மாணவகனே நீ 
இவற்றினைப்பற்றி ஆராய்ந்து கொள்வாயாக , ஏ அசை 
நிலை . - 


74 


குறிப்புரை : புத்தி தத்துவத்திலிருந்து இரசோ குண 
மிகுந்து மற்றவை குறைந்தத கிய அகங்காரம் ( ஆங்காரம் ) 
தோன்றும். இது சித்தாந்தப்படத்தில் சிவப்புமிகுந்து 
கருமையும் வெண்மையும் குறைந்திருப்பதாகிய இருபத் 
திரண்டாவது தத்துவச்சக்கரமாகும் . 


இது தைத்தவரங்காரம் , வைகாரிய கங்காரம் , பூதாதி 
யகங்காரமென மூன்றாய் விரியும் . அவைகள் முறையேசத் 
துவாதி குணங்களையுடையதனால் அவ்வப்பெயர்களைப் 
பெற்றனவாகும் . 


மூன்று குணம் என்பது முக்குணம் எனவும் , பூதம் ஆதி 
என்பது பூதாதியெனவும் வந்துள்ளன , 

கரந்து --மறைந்து 
நாட்டியபேர் - நிலைத்தபெயர் , நண்ணுதல் - செறிதல் , 
நெருங்கள் , தண்ணிய- குளிர்ந்த , அண்ணல் வகுத்த முதல் 
நூல் - சிவபெருமானாலருளிச் செய்யப்பட்ட சிவாகமங்க 
ளாம் , ஆய்ந்துகொள் - ஆராய்ந்து கொள்வாயாக 
ஏவல் கண்ணிய வியங்கோளாய் வந்ததாம். 
நிலை. 


என 


ஏ - அசை 


கொள்ளுமத் தத்துவம் முற்கூ 

றதிற்செவி யா திமனம் 
எள்ளிய கன்மேந் திரியப் பின் 

னீனு மிரண்டினிற்பின் 
தெள்ளிய தன்மாத் திரைவருஞ் 

சேர்ந்ததன் மாத்திரையின் 
ஒள்ளிய பூதங்க ளைந்துக்கு 

மாமென்ப ருற்பவமே 


38 


இப்பாட்டு மூவகையகங்காரத்துள் 

முற்கூ றினின்று 
முதிப்பன கூறிற்று . 


( இ - ள் ) கொள்ளும் அத்தத்துவம் முன் கூறதில் - இங் 
ஙனமாக ஆகமங்களாற் கொள்ளப்பட்ட அத்தத்துவத்தின் 
முற்பகுதியினிடத்தில் , செவியா திமனம் எள்ளிய கன்மேந் 


75 


திரியம்- செவி கண் மூக்கு , 

மெய் வாய்களும் மனமும் 
இகழப்பெற்ற தொழிற் பொறிகளாகிய கருமேந்திரியங்க 
ளும் , பின் ஈனும் - பின்னர் உதித்தலைப் பொருந்தும் . 
இரண்டினில் --- அங்ஙனந் தோன்றப்பெற்ற அந்த இரண்டி 
னில் , பின்- அதன்பின்னர் , தெள்ளிய தன்மாத்திரை வரும் 
- தெளியப்பெற்ற தன் மாத்திரைகள் உதிக்கப்பெறும் . 
சேர்ந்த தன் மாத்திரையின் ஒள்ளிய பூதங்கள் ஐந்துக்கும் 
- நுண்ணிய விளக்கமுற்ற மண் , நீர் , தீ , வளி , விண் ஆகிய 
ஐந்தினுக்கும் , உற்பவம் ஆம் என்பர் - புலவராயினார் 
தோன்றியிடும் என்றுரைப்பாயினார் , ( எ - று ) 
நிலை , 


ஏ - அசை 


குறிப்புரை : அவற்றுள் தைச தவாங்காரம் அறிவான 
படியாலே அதனோடு சாத்துவித குணம் பொருந்த மன 
மும் , சுரோத்திரம் ( செவி ) துவக்கு ( தோல் - மெய் ) சட்சு 
( கண் ) சிங்குவை ( வாய்- நாக்கு ) ஆக்கிராணம் ( மூக்கு ) 
ஆகிய ஞானேந்திரியங்கள் ( அறிவுப்பொறிகள் ) ஐந்தும் 
தோன்றும் . இந்திரியமென்றது வெளியிற்றோன்றும் செவி 
முதலிய உறுப்புக்களையன்று 

அங்கங்குள்ள சூக்குமமான 
( நுண்ணிய சத்தியையே யாகும் என்னை ? 

காது முதலிய 
உறுப்புக்களிருக்கவும் சத்தாதி 

விடயங்களைக் கிரகிக்க 
மாட்டாமல் குருடன் , ஊமையன் , 

செவிடன் இருப்பது 
கண் கூடாகும் . ( பிரத்தியட்சமாகும் ) 


விடயமானது கண்ணாற் 

பார்க்கப்படுமளவில் , 
அதனாற் பார்க்கப்பட்ட அர்த்தத்தைப் புத்திக்குப் புலனா 
கச் (விடயமாக ) செய்ய யாதொன்று நிற்கிறதோ அதுமள 
மெனப்படும் . 


பவந்தரு மம்மனம் பண்பிச்சை 

பாரிப்ப தாம்விகற்பம் 
கவர்ந்தெழு மிந்திரியங்கள் கண் 

டோல் செவி மூக்கொடு நா 


76 


வயந்தரு ஞானேந் திரியங்கன் 

மேந்திரி யங்கள் கைகால் 
அவந்தரு வாயொடு பாயு 

ருபத்தமென் றாங்கவையே . 


( இ - ள் ) பலம் தரும் அம்மனம்- பிறவிப்பெரும் பிணி 
யைத் தருவதாகிய அந்த மனம் - எனுந் தத்துவமானது , 
பண்பு இச்சை பாரிப்பதாம் - பண்போடு கூடிய இச்சையி 
னைத் தரித்திருப்பதாகும் , விகற்பம் கவர்ந்தெழும் இந்திரி 
யங்கள் - ஒன்றற்கு ஒன்று 

வேறுபாடுடையவற்றினைப் 
பற்றி யெழா நின்ற பொறிகள் , கண் தோல் செவி மூக்கு 
ஓடுநா - கண்ணும் துவக்கும் , காதும் , 

மூக்கும் , நாவும் 
ஆகிய ஐந்தும் , வயந்தரும் ஞானேந்திரியங்கள் - வெற்றி 
யுற்ற ஞானேந்திரியம் எனப்படும் . 

கன்மேந்திரியங்கள் 
தொழிற்பொறிகளானவை . கைகால் அவம் தருவாய் ஓடு 
பாயு உபத்தம்- பாணியும் பாதமும் துன்பந்தரும் வாக்கும் 
ஆகிய இவற்றுடன், பாயுவாகிய எருவாயும் உபத்தமாகிய 
கருவாயும் ஆகிய இரண்டும் , என்று ஆங்கு அவை ஏ - என்று 
சொல்லப்பட்டவைகளேயாம் , 
பொருளில் வந்தது , ஆங்கு ஏ- இவ்விரண்டும் அசை நிலைக 
ளாம் , அவை - சுட்டுப்பொருளில் வந்தது ( எ - று ) . 


- 


என்று 


எண்ணும்மைப் 


த்தப்பரிசரூர ரசகந்தகங்ளாகின்ற சூக்கும பூதங்கள் 
தன்மாத்திரையெனப் பெயர் பெறும் . 

காரணதன் 
மாத்திரையாகிய இந்தச்சத்தாதிகளும் ஞானேந்திரியங்க 
ளின் விடயமான சத்தாதிகளும் , ஒன்றன்று . தன்மாத்திரை 
களாகிய சத்தாதிகள் , 

பூதங்கள் தோன்றுவகைக்குக் 
காரணமானவை , ஞானேந்திரியங்களின் விடயங்களாகிய 
சத்தாதிகள் பஞ்ச பூதங்களுடைய குணங்கள் பஞ்ச பூதங் 
களோடு கூடிய தன் மாத்திரா சத்தாதிகளால் ஞானேந் 
திரியங்களுக்கு ஞானசத்தியையும் , கன்மேந்திரியங்களுக்குக் 
கிரியா சத்தியையும் விளக்கும் அறிவென்று பசரிக்கப்படும் 
சாமர்த்தியமுண்டாம் . சிவஞான சித்தியார் 2 - ம் சூத்திரம் 
94 செய்யுளில் , 


77 


. 


ஆசைசேர் மனாதி தன் மாத்திரை புரியட்டகந்தான் 
என்று புரியட்டகவுடர்புக்குத் தன்மாத்திரைகளைக் கூறி 
யிருக்கின்றது . ஆகையால் பூதாகாரணமான தன்மாத்திரா 
சந்தாதிகள் வேறு . 

பூதகுணமான சத்தாதிகள் வேறு என 
அறிக . 


இனி இந்தத் தன்மாத்திரை களுள் சத்தத்திலிருந்து 
ஆகாயமும் , (விண்ணும் ) பரிசத்திலிருந்து வாயுவும் ( வளி 
யும் ) உரூபத்திலிருந்து தேயுவும் ( தீயும் ) இரசத்திலிருந்து 
அப்புவும் ( நீரும் ) கந்தத்திலிருந்து பிருதிவியும் ( மண்ணும் ) 
தோன்றும். இவைகளுக்குப் பஞ்சபூதங்கள் என்றும் , துல 
பூதங்கள் என்றும் பெயர் . 


இவ்வாறு சத்தாதி தன்மாத்திரையே பஞ்சபூதங்களும் 
ஒரோர் தன்மாத்திரையில் ஒரோர் பூதயாகந் தோன்ற 
வேண்டாம் . ஆன்மாவிலே ஆகாயம் தோன்றி , ஆகாயத் 
தில் வாயுவும் அதிலிருந்து தேயுவும், அதிலிருந்து அப்புவும் 
அதிலிருந்து பிருதிவியுந்தோன்றும் என்னில் காரியத்திலே 
யுண்டான குணங்கள் காரணத்திலே யுண்டென்ற நியாயத் 
தினால் பிருதிவிக்குள் சத்தாதியைந்து குணங்களும் ஆகா 
யத்துக்கும் உண்டாகவேண்டும் உண்டாகில் பிருதிவிக்கும் 
ஆகாயத்திற்கும் வேற்றுமை இல்லையாகும் . 
ஆன்மாவிலே தோன்றுமென்னில் அசித்தினை சித்தினி 
டத்து தியாது என்ற நியாயத்தினால் ஆன்மாவும் ஆகாயம் 
போலச் சடமாகும் . 

ஆனால் ஆகாயத்திலே வாயுவாதி 
பூதங்கள் ஒன்றிலே யொன்றாய்த் தோன்று மென்ற வேதாதி 
களுக்கு விரோதமாகுமேயென்னில் நிமிர்த்தார்த்தத்தில் 
ஆகாசாதியொன்றிலே 

யொன்று 

தோன்றுமென்றது 
ஆகாய முதலாய வொன் றன் பின் வொன்றாகுங் கிரமத்தி 
னாலும் பஞ்சீகரணத்தினாலுமே யாகையால் விரோத 
மில்லை யெனவறிக . 


ஆகாயம் 


பஞ்சீகரணமாவது: ஒரு பூத சுவரூபத்தை யிரண் 
டாக்கி யொருபாதி யந்தப் பூதமாகவேயிருக்க நின்றபாதி 


78 


நாலாகி மற்ற நான்கு பூதங்களிலும் அந்யோ நியம் 
வியாபித்திருப்பது பஞ்சபூதங்களும் சூக்குமம் ஆந்திரம் 
வாகியமென மூவகையாகும் . 


சூக்குமம் , சூக்கும தேகத்திலிருந்து இந்திரிய வாதார 
மாம் . ஆந்திரம் தூலதேகத்திலிருந்து சரீரத்தை வளர்த்து 
உள்ளிடங் கொடுத்தல் முதலிய தொழிலையியற்றும் , 
யம் அண்ட பவன போக்கிய பொருளாதாரமாய் இடங் 
கொடுத்தல் முதலிய தொழிலையியற்றும் . 


வாகி 


இச்சை 


விழைவு , 


குறிப்பு : - பவம் - பிறவி ( தோன்றல் ) 
பாரித்தல் - தாங்கள் . 

விகற்பம் - வேறுபாடு, 
கவர்ந்து - பற்றி , வயம்- விளக்கம் , வெற்றியுமாம் , அவம் 
துன்பம் , பாயு - உபத்தம் 

பாயுருபத்தமென 
வாயது . 


என்பது 


ஆங்கவை தன்னில் மனம்புத்தி 

யாங்காரஞ் சித்தமொன்றே 
யீங்கிவை யுட்கர ணமொரு 

நான்குமற் றேனையவாந் 
தீங்கிவை கின்றன் வீரைந்துந் 

தேரிற் புறக்கரணம் 
ஓங்கிய போகத் திவையாங் 

கருவியென் றுன்னுமினே 


40 


இப்பாட்டு அகக்கரணம் புறக்கரணங்களின் இயல் கூறுகின 


றது . 


( இ - ள் ) ஆங்கு அவை தன்னில் - அத்தத்துவங்களில் 
மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் - மனமும் புத்தியும் ஆங்கார 
மும் சித்தமும் ஆகிய நான்கும் . ஒன்று ஏ ஈங்கு இவை 
ஒன்றியதே இவ்விடத்து இவை உள் கரணம்- அந்தக்கரணம் 
ஒரு நான்கும் - இங்ஙனங் கூறப்பட்ட இந்த ஒரு நான்கும் 
மற்று- அதுவன்றி , ஏனைய ஆம் தீங்கு வைகின்றன ஈரைந் 


79 


தும் - ஏனையவாகிய தீமைகள் பொருந்திய பத்தும் , 
தேரின் -ஆராயுமிடத்து புறக்கரணம் , புறக்கருவிகளாம் . 
ஓங்கிய - உயரிய , போகத்து இவை ஆம் கருவி என்று 
உன்னுமின் ஏ - போகமாகிய நுகர் பொருளிடத்து இவை 
பொருந்தி நிற்கும் கருவிகளாகும் என்று கருதுவீர்களாக 
ஏ - அசைநிலை ( எ - று ) 


இங்ஙனம் சித்தமுதல் பிருதிவியீநாகக் கூறப்பட்ட 
தத்துவங்களிருபத்து நான்கும் ஆன்மதத்துவ மெனப்படும் , 
இவற்றிற்கு அசுத்த தத்துவமென்றும் , போக்கிய காண்ட 
மென்றும் பெயர் . இவற்றுள் சித்தம் புத்தி அகங்காரம் 
மனம் என்னும் நான்கு தத்துவங்களும் அந்தக்கரணம் 
எனப்படும் . இவையெல்லாம் சீகண்டருத்திரராலே காரியப் 
படும் . இவ்வகையாய் வித்தியா தத்துவங்கள் ஏழும் ஆன் 
மதத்துவம் இருபத்து நான்கும் தோன்று மென்பதற்குப் 
பிரமானம் . 


அருத்திமிகுங் கலைகாலம் நியதியுடன் வித்தை 

யராக மிவை யனந்தரான் மாயை தனி லாகும் 
உருத்திரராற் கலையதனிற் பிரகிருதி குணங்கள் 

உளவாகு மகங்காரம் புத்தியினி லுதிக்கும் 
தெரித்தவிது திரிவிதமாந் தைச தவை காரி 

திகழ்தரு தாதியெனத் திருந்தியசாத் துவிதம் 
விரித்தகுண மனம்புத்தி யிந்திரிய மென்று 
விளம்பியசோத் திராதிமுதல் விளங்கியிடும் 

விரிந்தே 


. 


மன்னியகள் மேந்திரிய மானவிரா சதஞ்சேர் 

வாக்காதி வைகாரி மருவிவருஞ் சத்தஞ் 
தன்னைமுத லாகியதா மதமிகுமாத் திரைபின் 

றருமதனிவ் வானில மனல்புனன் மண் சத்த 


த.. 


80 


முன்னதனில் வெளியாதி யென்றொன் றாகு 

முறையிளவை யிருமையயன் முடி வா முன்னே 
யுன்னுசதா சிவராதி யதிபதிக ளொடுக்க 

முதித்தவடை வெனவுரைப்ப ருணர்ந்து ளோரே " 


எனவருஞ் சிவப்பிரகாசச் செய்யுட்களான் அறிக இங்ஙன 
மாக அகக்கருவி முப்பத்தாறுந் தோறும் , 


இவ்வாறு மாயையானது சுத்தம் சுத்தாசுத்தம் அசுத்த 
மென மூவகைப்பட்டுத் தனது காரியங்களாலும் முக்காண்ட 
மாகி 

ஆன்மாக்களின் அறிவு , இச்சைச் செயல்களை விளக்கு 
மென்பதற்குப் பிரமாணம் வருமாறு . 


சுத்தமு மசுத்தஞ் சுத்தா 

சுத்தநித் தியமாய்த் தூய்தாந் 
தத்துவ மைந்தோ டே.ழு 

தகுமிரு பத்து நான்கா 
யொத்துமுக் காண்ட மாகி 

யு பிருணர் விச்சை யாதி 
வித்தகக் கலாதி தன்னால் 

விளக்கிடு மலமா மாயை 


எனவரும் இவைகளுள் ஆன்மதத்துவம் கீழ்ப்பாகத்திலும் 
வித்தியா தத்துவம் மத்தியபாகத்திலும் , சிவதத்துவம் மேல் 
பாகத்திலும் மாயாகோளத்தில் அமையும் . 


ஆதியி லான்மா தத்துவமான 

வலர்மகன் பாகமும் நடுவில் 
நீதியில் விச்சாதத்துவ மான 

நெடியவன் பாகமும் முடிவில் 
ஓதிய சிவதத் துவமெனலான 

வுருத்திர பாகமும் உதிக்கும் 
பேதியில் மூன்றி லெண்ணிறத்துவங்கள் 

பிறக்குமிம் மூன்றினும் முறையால் 


81 


எனவரும் 


திருவிளையாடற் 

புராணச் 

செய்யுளான் 
முறைமை அறியப்படும் இவைகளில் சப்தாதி தன்மாத் 
திரைகள் பிருதிவியாதி ஐந்து தத்துவங்களினுஞ்சூக்குமம் . 
அகங்கார 

தத்துவம் அவற்றினுஞ் சூக்குமம் , அதிலும் 
புத்திதத்துவம் அதிசூக்குமம் . அதிலும் பிரகிருதி ( மூலம் ) 
அத்தியந்த சூக்குமம் அதினும் கலாதி தத்துவம் . சூக்குமம் , 
அவற்றினும் காரியமாயை அதிசூக்குமமாகும் . ( சூக்குமம் 
நுண்மை ) 


மேலும் இவை பொதுவும் சிறப்பும் பொதுச்சிறப்பும் 
என முத்திறப்படும் , புவன வடிவாகிய தத்துவம் எல்லோ 
ருக்கும் பயன் றரு தலிற் பொதுவாம் சூக்கும தேக வடி 
வாகிய தத்துவங்கள் போக நுகர்ச்சியின் பொருட்டுத் 
தனக்குப் பயன் றருதலிற் சிறப்பாம் தூல தேக வடிவாகிய 
தத்துவங்கள் 

தனது போக நுகர்ச்சிக்கும் 

சந்தனம் 
பூமாலை போல மனைவி முதலியோர் அநுபவத்திற்கும் 
வாய்ந்தமையிற் பொதுச்சிறப்பாம் . இதற்குப் புவனவடி 
வாகிய தத்துவங்கள் முப்பத்தாறும் பொதுவாய்ப் புறத்தே 
நிற்றல் போல அகத்தே ஆன்மாவைப்பற்றி முப்பத்தாறு 
தத்துவங்களும் சூக்குமமாய் நிற்குமென அறியற்பாற்றாம் . 


மாயாகோளத்திற் பொதுவாய்ப் புறத்தே நிற்கும் 
முப்பத்தாறு தத்துவங்களும் சாதாரன தத்துவமென்றும் 
ஆன்மாக்கடோறும் சூக்குமமாய் வியாபித்துத் தனித் 
தனியே ஆன்மாக்களைப்பற்றி அகத்தே நிற்கும் முப்பத் 
தாறு தத்துவங்களும் அ . தாரண தத்துவங்களென்றும 
கூறப்படும் . 


சாதாரண தத்துவங்கள் முப்பத்தாறும் பதினாறு 
அண்டங்கள் கூடிய ஒரு பிரக்கிரியையாயிருக்கும் , - இந்தப் 
பிரக்கிரியையே ஒரு பேரண்டமாகும் . இப்பிரக்கிரியைகள் 
எத்துணை யுண் டென்னில் ஆன்மாக்களுக்கு அளவுண்டா 
னால் இவற்றினுக்கும் அளவுண்டாகும் . மாயாகோளம் 


82 


ஒரு பிரச்கிரியையாம் . அதனிமை 

அதனிடை யடங்கியுள்ள பதினாறு 
அண்டங்களாவன; 


1. பிருதிவியண்டம் 
2 . அப்புவண்டம் 
3. தேயுவண்டம் 

வாயுவண்டம் 
5 . 

ஆகாயவண்டம் 
6 . அகங்காரவண்டம் 
7. புத்தி தத்துவ வண்டம் 
8. பிரகிருதிதத்துவகுண வண்டம் 
9 . அராகதத்துவ வண்டம் 
10. வித்தியா தத்துவ வண்டம் 

கலா தத்துவ வண்டம் 
12 , மாயா தத்துவ வண்டம் 
13. சுத்தவித்தியா தத்துவ வண்டம் 
14. ஈச்சுர தத்துவ வண்டம் 
15 . சாதாக்கிய தத்துவ வண்டம் 

16. விந்து தத்துவ வண்டம் 
என்பனவாம் . 


இவற்றுள் அகங்கார வண்டத்தில் தன்மாத்திரை கன் 
மேந்திரியம் , ஞானேந்திரியம் , மனம் ஆகிய தத்துவங்களும் 
அகங்கார தத்துவ வண்ட 
வண்டத்தில் புருடதத்துவமும் 

, கலா 
தத்துவவண்டத்தில் நியதி காலங்களும் , விந்து தத்துவ 
வண்டத்தில் நாத தத்துவமும் அடங்கும் . 


புருடனைப் பிரகிருதி தத்துவத்திற்கூட்டி யுரைப்பாரு 
மூளர் முற்கூறியபடி பிரகிருதி 

பிரதிட்டாகலையிற் 
சேர்க்கப்பட்டதால் 

வித்தியா கலைக்குரிய 
சேர்த்துச் சோதிக்கப்படுகையால் , பிரதிட்டாகலைக்குரிய 
பிரகிருதியில் புருடனைக் கூட்டுவது பொருந்தாது . 


புருடன் 


83 


இனிப்புறக்கருவிகள் அறுபதும் அசாதாரண தத்துவங் 
களின் காரியங்களாகும் . அவற்றுள் பிரகிருதியின் காரியம் 
மயிர் தோல் எலும்பு நரம்பு தசை ஆக ஐந்து அப்புவின் 
காரியம் நீர் உதிரம் மூளை மச்சை சுக்கிலம் ஆக ஐந்து 
தேயுவின் காரியம் ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் 
சோம்பல் ஆக ஐந்து வாயுவின் காரியம் ஓடல் இருத்தல் . 
நடத்தல் கிடத்தல் தத்தல் ஆக ஐந்து . ஆகாயத்தின் 
காரியம் , குரோதம் , உலோகம் , மோகம் , மதம் , மாற்சரியம் 
ஆக ஐந்து . 

வெண்பா 


1 . 


மயிர்தோ னரம்பென்பு மன்னுதசை யைந்துஞ் 
செயிர்சேர் பிருதிவியின் சேர்வாம் - உயிர் நேர் 
நீருதிர மூளை நிணஞ்சுக் கிலமைந்தும் 
ஓரினிவை நீர்க்குணமென் றுன் . 


2 . 


பசிசோர்வு மைதுனம் காட்சி நீர் வேட்கை 
தெசி நின்ற தீக்குணமோ ரைந்து - நொசிகின்ற 
போக்கு வரவுநோய் கும்பித்தல் மெய்ப்பரிசம் 
வாக்குடைய காற்றின் வகை . 


3 .. ஓங்கும் வெகுளி மதமானம் வாங்கார 

நீங்கா வுகோப முடனிவ்வைந்தும் - பாங்கார 
வண்ண முலைமடவாய் ! வானகத்தின் கூறென்றார் 

எண்ணிடுக நூலுணர்ந்தோ ரெண் . 
என்பனவற்றாலறிக , 


லான 


வசனாதியைந்தாவன : வாக்கின் றொழிலான வசன 
மும் , பாதத்தின்றொழிலான கமனமும் , பாணியின்றொழி 
தானமும் , பாயுவின்றொழிலான 

விசர்க்கமும் 
உபத்தத்தின் றொழிலான ஆனந்தமும் ஆம் வாயு 
பத்தாவன- பிராணன் . அபானன் , வியானன் , உதானன் , 
சமானன் , நாகன் , கூர்மன் , கிருதரன் , தேவதத்தன் , தனஞ் 
சயன் என்பவைகளாம் . 


84 


ஒப்பார் பிராணன் அபான னுதானனுடன் 
தப்பா வியானன் சமானனே - யிப்பாலும் 
நாகன் றனஞ்சயன் கூர்மன் கிருதரன் 

தீதிலாத் தேவதத்தனே ; 
என்னும் வெண்பாவாலறிக . 


பிராணவாயு 


இவைகளில் 

மூலா தாரத்தினடங்கும் 
நேரம் அபானனும் , கண்டத்தில் வரும் நேரம் வியானனும் , 
உதானனும் , புறப்படு நேரம் சமானனும் , புருவத்தில் 
வரும் நேரம் நாதனும் கூர் மனும் கிருதானும் , கண்டத்தின் 
மேல் செல்லும் நேரம் தேவதத்தனும் , உடல்விடுநேரம் 
தனஞ்சயனும் ஆக உடலோடு கூடு நேரம் , பூதவாயு காரண 
மாகத் தோன்றும் இவற்றுள் பிராணன் அபானன் வியானன் 
உதானன் சமானன் ஐந்தும் ஞானவாயுக்களாகும் . ஏனை 
யவை யைந்தும் கன்மவாயுக்களாகும் , 


நாடிபத்தாவன இடை , பிங்கலை சுழுமுனை காந்தாரி 
அத்தி , சிங்குவை , அலம்புடை , புருடன் , சங்கினி குகு என்பன 
வாம் . இவைகள் பிருதிவியிற் றோன்றும் . 


வெண்பா 


இடையிங் கலைகழுனை காந்தாரியத்தி 
புடை நின்ற சிங்குவை சங்கினிட பூடாவோ 
டங்குகு கன்னி யலம்பு வெனவுரைத்தார் 
தங்குதச நாடிக டாம் 1 


இவைகள் நிற்குமிடமாவன : - இடை பிங்கலைகள் மூலா 
தாரத்துக்கும் இரண்டு நாசிகளுக்குமாக நிற்கும் . 
சுழுமுனை வீணா தண்டைப்பற்றி நிற்கும் காந்தாரி 
கண்ணிலும் , அத்தியெலும்பிலும் , கிங்குவை நாக்கிலும் , 
அலப் புடை செவியிலும் , புருடன் கைகளிலும் . சங்கினி 
உபத்தத்திலும் , குகு குதமார்க்கத்திலுமாக நிற்கும் 
என்பதாம் . 


85 


இந்தப் பத்து நாடிகட்கும் எழுபத்தீராயிரம் நாடிகள் 
பொருந்தி நிற்கும் . இடைபிங் கலைகள் எண்கனாயிரம் 
நாடியாய்க் கீழ் : நாக்கிப் போகும் அது வேறாயிழிந்து 
ஈராயிரம் நாடி வீணாதண்டைப் (முதுகந்தண்டைப் பற்றி 
நிற்கும் குகு நாடியைத் தலையாய்க்கொண்டு ஆயிரம் நாடி 
மார்க்கத்தை ( குதத்தை ) வளைந்து கிடக்கும் அத்தி நாடி 
பத்தாயிரம் நாடியாய்ப் பிர்க்கங் கூடுபோற் கழுத்தைப் 
பின்னி நிற்கும் சங்கினி நாடியைத் தளையாய்க்கொண்டு 
பதினாலாயிரம் நாடி , இதயச் தொடங்கிச் சரீரந்திற் 
கலந்து நிற்கும் அலம்புடை நாடி யிருபதினாயிரம் நாடி 
களுட ன் நெற்றி கபாலம் நரசிகளில் பொருந்தி நிற்கும் , 
பூடா நாடி ( புருட நாடி ) . பதினையாயிரம் நாடிகளுடன் 
இரண்டு கைகளையும் , அண்ணம் அணறு ஆயவற்றினையும் 
பொருந்தி நிற்கும் சிங்குவை நாடி . ஆயிரத்தைஞ்நூறு 
நாடிகளுடன் கண்ணிமையைப் பற்றி நிற்கும் . 

சங்கினி 
நாடியுடன் ஐந்நூறு நாடிகள் முகத்தினைப் பொருந்தி 
நிற்குமென அறிக என்பதாம் . இங்ஙனங் கூறிய எழுபத்தீ 
ராயிரம் நாடிகளும் மேல் அறுபத் தோராயிரமும் , கீழ்ப் 
பதினோராயிரமும் ஆக நிற்கும் இவற்றின் இயங்கும் 
வாயும் எழுபத்தீராயிரமாகும் . 


வாக்கு நான்காவன; - சூக்குமை , பைசந்தி , மத்திமை , 
வைகரி யென்பனவாம் . 


வாக்கு நான்காவன. சூக்குமை பைசந்தி மத்திமை 
லைகரியென்பனவாம் . இவைகள் விந்துவிற்றோன்றும் 
எங்ஙனம் எனில் விந்து சத்தியானது அறிவுமாய் விளக்கமு 
மாய் ஆன்மாக்களிடத்திலே அவரவர்களுக்குரிய கன்மங் 
களுக் கீடாக வாக்குகளைத் தோற்றுவிக்கும் பொருட்டு 
மூலாதாரத்திலே நின்றும் பிரணவத்திலே யொருநாதமாக 
வெழுந்து சூக்குமையாகி நாபியளவிலே திரண்ட நாதம் 
விந்துவாகிய வட்டமாயையினுள்ளே அட்சர சொரூபந் 
தோன்றாத பைசந்தியாகி உ தானவாயுவாலே கண்டமளவு 
சென்று பிராண வாயுவின் றொழிலில்லாது உதானவாயு 


86 


லின் றொழின் மாத்திரையினால் சூக்கும ரூபமாய் அக்கரங் 
கள் பிரிந்து தோன்றினும் சொல்லு வோன் றன் செவியிற் 
கேட்கப்படாத ஓசையான முழக்கமாயுள்ள மத்திமையாகி , 
மேல் பிராண வாயுவுடன்கூடி உரைப்போனது செவிக்கு 
மாத்திரம் கேட்கப்படுவதும் பிறர் செவிக்குக் கேட்கப் 
படுவதுமான வைகரியாகி , அண்ணமும் , பல்லும் உதடும் 
மூக்கும் முதலிய வைகளாலே புறப்பட்டு வாக்கினை வசனிப் 
பித்து வன்னம் புதும் வாக்கியம்பா 
விளங்கும் , இங்ஙனமாக வருமெனற்குத் தத்துவப்பிரகாசச் 
செய்யுள் வருமாறு . 


முதலியவைகளாய் 


விருந்தம் 


சத்தியினிற் றோன்றும் வாக்காதி நான்கும் 

தானிவன்வாக் கெழுப்பியிடு மதுதான் றன் மூலத் 
தொத்ததொரு விந்துவிலே நாதமாய் சூக்க 

முயரும்பை சந்தியுந்திபா லுதானன் கடச் 
சித்தமயின் முட்டையினிற் சலம் போ லாகுஞ் 

சென்றுகண்ட டத்தளவு செவிக்குணரா வோசை 
மத்திமை யாம்வாக்கு வைகரிதா னெட்டு 

வகைதோன்றிச் சொற்பொருளாய் வழங்கி 


( யிடுங்காணே ! " 


வெண்பா 


அநாதி முத்த சின்மயனோக் கானா த மாகு 
மநாதி சுத்த மாயையினான் மாக்கண் - மநாதியினை 
யாக்கப் புனிதமந்த நாதத்தாம் விந்துவினாம் 
வாக்கொருநான் கொன்றார் மதித்து . 


சூக்குமை நம் பைசந்தி மத்திமைசொல் வைகரியென் 
றாக்குமிவற் றின்பே ரடைவறிக - சூக்குமைதான் 
பந்தித்தான் மாவுணர்வை பைசந்தி மத்திமையா 
மந்தத்திற் றூலவெழுத் தாம் " 


87 


வாக்கி னுநித்துப் பொருளை மதிப்பிக்கைக் 
காக்கும் பதத்தி னவயவமாய் - வாக்கியமாய்ப் 
பாவா யியலாகி நூலாய்ப் பரந்திலங்கும் 
ஓவாதே மத்திமையி னுற்று 


என்பனவாம் , 


இவற்றுள் வைகரிவாக்குச் சொல்லுவோனுக்கும் கேட் 
போருக்கும் சவிகற்ப வுணர்வுண்டாவதற்கும் , மத்திமை 
வாக்குச் சொல்லுவோனுக்குச் சவிகற்ப வுணர்வுண்டாதற் 
கும் , பைசந்தி வாக்கு நிருவிகற்ப வுணர்வுண்டா கற்கும் . 
சூக்குமை வாக்கு ஞான மாத்திரைக்கும் ஏதுவாயிருக்கும் . 


சூக்குமாதி நான்கு வாக்குகளுடன் பஞ்சமை யென்று 
ஒர் வாக்குண்டென்று கூறுவர் . அதற்குத் தானம் மூலா 
தாரம் , இவைகள் முறையே பஞ்சமை முதலாகச் சாந்தியா 
தீதை முதலான பஞ்ச கலைகளைப் பற்றுக்கோடாகக் 
கொண்டு அடைவே பராசத்தியாதி பஞ்ச சத்திகளா 

லே 
காரியப்படுமெனவறிக . 


புத்திர 


ஏடனை மூன்றாவன: தார வேடணை , 
வேடணை , அர்த்த வேடணை யென்புபனவாம் . 
யாகாயத்திற்றோன்றும் . 


வை 


குணம் மூன்றாவன : சாத்து வீதம் , இராசதம் , தாம 
தங்களாம் , இவைகள் மூலப் பிரகிருதியில் தோன்றும் . 
ங்ஙனம் புறக்கருவி யறுபதுங் காண்டல் வேண்டும் . 


உன்னிய சொல்லுச் செவிக்குக்கண் 

ணுக்குரு வம்பரிச 
மன்னிய தோலுக்கு மூக்குக்கு 

நாற்ற மிரதமென்ப 


88 


வின்னிய நாவுக் கியர் பல் 

நடத்தல் கொடை விடுதல் 
பன்னிய வானந்தம் கன்மேந் 

திரியம் பயின் றனவே . 


இப்பாடல் அறிவுப்பொறி தொழிற்பொறிக்குற்ற 
செயல் கூறா நிற்கும் . 


உருவம் மன் 


( இ - ள் ) உன்னிய செவிக்கு சொல்லு - சுருதிய காது 
கட்குச் சத்தமாகிய சொல்லும் , கண்ணுக்கு 
னிய தோலுக்குப் பரிசம் - நிலைபெற்ற துவக்குக்கு ஊறும் , 
மூக்குக்கு நாற்றம் - மூக்கினுக்குக் கந்தமும், இன்னிய 
நாவுக்கு இரதப் - இனிய நாவினுக்குச் சுவையும் , என்ப 
என்று அறிஞராயினார் கூறுவர் . 

கன்மேந்திரியம் - கன் 
மேந்திரியங்களாகிய வாக்குக்கும். பாதத்திற்கும் பாணிக்கும் 
பாயுவுக்கும் உபத்தத்திற்கும் . இயம்பல் நடத்தல் கொடை 
விடுதல் பன்னிய ஆனந்தம்- இயர்புதலும் நடத்தலும் 
கொடுத்தலும் கழித்தலும் இன்புறலும் , பயின்றன 
முறையே பயிற்சி யுறப்பெற்றனவாம் ஏ - அசைநிலை . 


குறிப்பு : உன்னுதல்- கருதுதல் , 

உருவம் - வடிவு , 
ரூபம் என்பதன் றிரிவுமாம் . 

இனிய வென்பது இன்னிய 
வென எதுகை நோக்கி விரிந்தது . கொடை கொடுத்தல் 
பன்னிய - கூறப்பட்ட , பயின்றன -- பழகின . 


பயில்வுறு சத்தப் பரிச 

முருவ மிர தங்கந்த 
மியல்வுறு தன்மாத் திரைவைந்து 

மாவன வீங்கிவற்றிற் 
புயலுறு வான்வளி பொன்றா 

வனல் பொரு நீரொடுமண் 
வியலுறு பூதமைந்தும் முறையாக 

யாக விளைந்தனவே . 


89 


( இப் பாடல் காரண தன் மத்திரையும் அதனின்றுந் 
தேக்ன்றுவன விவை யென்பதும் கூறுகின்றது ) 


( இ - ள் ) பயில் உறு - இயற்கையாகவே அமைந்துள்ள 
( நுண் பூதங்களானவை ) சத்தம் பரிசம் உருவம் இர தம் 
கந்தம் - ஒலியும் ஊறும் உருவமும் , சுவையும் , நாற்றமும் 
இயல் உறு- இயலுதல் பொருந்திய , தன்மாத்திரை ஐந்தும் 
ஆவன -- காரன தன் மாத்திரைகள் ஐந்தும் ஆவனவாம் .. 
ஈங்கு இவற்றில் - இங்குக் கூறப்பட்ட இய மாத்திரையின் 
மூலமாக , புயல் உறுவான் -- மேகங்கள் 

படிவனவாசிய 
ஆகாயமும் , வளி- காற்றும் , பொன்றா ( தனல்) - அழிவுறு 
தல் அடையாத தீயும் , பொருநீர் ஓடுமண் - இவற்றொடு 
முரணுதலையுடைய நீரும் பிரதிவியாகிய மண்ணும் , வியல் 
உறுபூதம் ஐந்தும் - பரந்து விரிதலையுடைய பருப்பூதங்கள் 
ஐந்தும் , முறை ஆக விளைந்தன ஏ- கிரமமாக ( வரிசை 
யாக ) தோன்றப் பெற்றனவாம் . அசை நிலை ( எ --று ) 


வொண்ணாதது . 


பூதங்கள் இருவகைப்படும் , நுண்பூதழும் பருப்பூத 
மும் என ; சூக்கும தூல பூதமென வழங்குவர் . பூதமாவது : 
இத்துணைத்து இவ்வரையறை யுடைத்து என அளந்தறிய 

காரண தன்மாத்திரை -- பருப்பூதங்கள் 
தோன்றற்குக் காரணமாய்த் தாயாயிருப்பதாகும் , இவை 
கள் தத்துவங்களாகும் . பூதகுண தன்மாத்திரை 
யொளி யூறோசைநாற்றங்களாம் . இதற்குப் பொருள் 
பூதங்களின் வழியாய்த்தோன்றி மெய்வாய்கள் மூக்குச் 
செவிகட்குப் புலன 1 வனவாகிய தாத்துவிகங்கள் ஆகும் . 
முறை- அடைவு வரிசை எனப்பொருளாம் . விளைந்தன - 
உண்டாயின ( தோன்றப் பெற்றவை ) புயல் - மேகம் . 


சுவை 


சுவையொளி யூறோசை நாற்றமென் றைந்தின் 
வகைதெரிவான் கட்டே யுலகு 


என்னுந் திருக்குறட்பாவினை யீண்டுங் கருதற்பாலதாகும் . 
மாத்திரா எனற்பாலது மாத்திரையென ஐகார வீறாய்த் 


90 


ஆகாயம் முதலாகித் தோன்றுமளவும் ஏனைய பூதங்கள் 
திரிந்தது வியல்- அகலம் ( விரிவு ) பொன்றல் - அழிவு . 

. 
--- உம்மைப் பொருட்டு , விளைவு - உண்டாயல் , 

மண்டினிந்த ரிலனும் 
நிலனேந்திய விசும்பும் 
விசுப்பு தைவரு வளியும் 
வளித்தலை இய தீயும் 
நீமுரணிய நீரும் என்றாங்கு 
ஐம்பெரும் பூதத் தியற்கை போலப் 
போறினார்ப் பொறுத்தலும் சூழ்ச்சிய தகலரும் 

வலியுந் தெறலும் அளியுமுடை யோய் ! 
என்னும் முரஞ்சியூர் முடிநாகராயர் பாடிய புறப்பாட்டும் 
பூதங்களினியற்கை க.றப்பட்டிருத் தலைக்கொண்டு பூதங்க 
ளினியலும் தன்மையும் நன்கு அறியற்பாலதாகும் . 
விளையுங் குணமொன்றுக் கோரொன்று 

மேற்படும் வின் முதலாய் 
விளையுந் தனையும் இடங்கொடுக் 

குங்கூட்டும் வெம்மை தரும் 
இளகும் பொறுக்கும் அடைவே 

யிவையுயர் வான முதலாய் 
வளையுங் கடற்புலிக் கஞ்சு 

மெஞ்சாமல் வருந்தொழிலே. 
( இ - ள் ) விளையும் குணம் ஒன்றுக்கு ஓர் ஒன்றும் ஏற் 
படும் தோன்றப்பெறும் பூதங்கள் ஒன்று ஒன்றக்கும் தனின் 
தனியே குணக்கள் உண்டாகா நிற்கும் , ( முறையே ) வான் 
முதல் ஆய் விளையும் தனையும் இடம் கொடுக்கும் 


விரிவதற்குக் காரணமாய் இடக் கொடுத்து நிற்கும் (இது 
விண்ணிற்குள தாவது) , வளிகூட்டும் - காற்றானது ஒருங்கே 
சேமித்தலைப் புரியும் , தீ வெம்மை தரும் - தியானது வெப்ப 


91 


மாகிய சூட்டினைக் கொடுக்கும் . நீர் இளகும் - நீரானது 
இளகுதலைப் புரியும், மண் பொறுக்கும். --- மண்ணாகி பூத 
மானது தாங்கு தலைப் புரியும் ( சுமத்தலைச் செய்யும் ) 
இவை - இவைகளை , உயர் வான் முதல் ஆய் . உயர் 

. உறும் 
வின்முதலாய் , வளையும் - சுற்றும் ( சூழும் ) கடல் புவிக்கு -- 
கடலாற் சூழண்ட.. பூமண்டலத்துக்கு , அஞ்சும்- இவ் 
வைந்தும் , எஞ்சாமல் - ஒழிவுறாவாறு , தொழில் ஏ வரும் 
--செயல்கன் வருதலைப் புரியும் என்றவாறு ஏ . அசை நிலை . 


( குறிப்புரை ) குணங்கள் , மண்ணிற்குப் பொறையும் , 
விண்ணிற்கு இடங் கொடுத்தலும் , வாயுவுக்குச் சலித்துத் 
திரட்டலும் , அப்பவுக்கு நெகிழ்தலும் . தீயினுக்குச் சுட் 
டொன்றுவித்தலும் வெப்பமுடைத்தா தல் . ) பொதுமையில் 
ஆத்ம தத்துவங்களின் தொழிலாவன வருமாறு : தத்துவங் 
களின்றொழில் , பிருதிவிக்கு வடிவு நாற்கோணம் . நிறம் 
பொன்னிறம் , குணம் கடினம் , கபாவம் -கிடத்தல் , தொழில் 
பொறுத்தல் , குறி - வச்சிரம் , தேவதை பிரமன் , அக்கரம் 
வகாரம் , சூக்கும பஞ்சாக்கரம் , கலை அகாரம் நிவர்த்தி , 


அப்புவுக்கு வடிவு இரு கோணம் . நிறம் வெள்ளை , 
குணம் நெகிழ்ச்சி , சுபாவம் பதார்த்தம் , தொழில் கட்டுண் 
டல் , குறி கோகனகம் , தேவதை திருமால், 

அட்சரம் 
வகாரம் , சூக்கும் பஞ்சாக்கரம் உகாரம் , கலை பிரதிட்டை 
தேயுவுக்கு வடிவு முக்கோணம் , நிறம் செம்மை . குணம் 
சுட்டொன்றுவித்தல் . 

சுபாலம் 

வவ்விதல் தொழில் 
உலர்த்தல் குறிசுவத்திகம் தேவதை உருத்திரன் , அட்சரம் 
மகாரம் சூக்குமபஞ்சாக்ரம் மகாரம் கலை வித்தை . 


வாயுவுக்கு வடிவு அறுகோணம் , நிறம் கருமை , குணம் 
சவித்துத்திரட்டல் , சுபாவும் நிறைத்தல் , தொழில் விம் 
முதல் குறி அறுபுள்ளி , தேவதை மகேசுவரன் , அட்சரம் 
மகாரம் , சூக்குமபஞ்சாக்கரம் வித்து , கலை சாத்தி . 


92 


ஆகாய்த்திற்கு வடிவு வட்டம் , நிறம் புன.க , குணம் 
இடங்கொடுத்தல் , சுபாவம் நிற்றல் , தொழில் போக்கு தல் , 
குறி அமுதவிந்து தேவதை சதாசிவம் , அட்சரம் அகாரம் 
சூக்கும பஞ்சாக்கரம் நாதம் , கலை சாந்தியா தீதம் என்பன 
ஞானேந்திரியல்களின்றொழில் : 

சுரோத்திரம் 
ஆகாயமிட மாக நின்று செவியைப் பொருந்திச் சுத்தத்தை 
யறியும் , துலக்கு ( தோல் ) வாயுவினிடமாக நின்று சரீரத் 
தைப்பொருந்தி உருவத்தையறியும் , சிங்குவை ( நா ) அப்புவி 
னிட மாக நின்று நாவினைப் பொருந்தி பிர தத்தை யறியும் , 
கிராணம் ( மூக்கு ) பிருதிவியினிடமாக மூக்கினைப் பொருந் 
தீக்கந்தத்தை யறியும் , 


வாக்கு ஆகாயமிட 


கன்மேந்திரியங்களின்றொழில்: 
மாக நின்று வசனிக்கும் , பாதம் வாயுவினிட மாக நின்று 
கமனிக்கும் , பாணி அக்கினியிடமாக நின்று இடுதலும் 
ஏற்றலும் செய்யும் , பாயு அப்புவினிடமாக நின்று மல 
விசர்ச்னஞ் செய்யும் . உபத்தம் பிருதிவியினிடமாக நின்று 
சுக்கிலத்தைக் கழிக்கும் , 

தன்மாத்திரைகளின்றொழில் , 
சுரோத்திரா திகட்கு விடயமாகவருக்கும் அந்தக்கரணங் 
களின் றொழில் மனம்பற்றும் , புத்தி நிச்சயிக்கும் 
காரம் கொண்டெழுப்பும் , சித்தம் சிந்திக்கும் . இங்ஙனம் 
திருவாலவாம்க் கட்டளை இயம்பும் என்க . 


அகங் 


தொழிலுறு மாயைத் துவக்குண்ட 

சீவனைத் தொக்குநின்றங் 
கெழி லுறு மேனி யிருபாற் 

கரணங் குணமொருமூன் 
றொழிவில வாகிச் சுகதுக்க 

மோக முடன் கொடுத்துக் 
கழிதரு துன்பங் களின் பய 

441 
னாரக் கவர்விக்குமே . 
( இப் பாட்டு மாயா சம்பந்தத்தாற் கட்டுண்ட சிவனின் 
நிலை யறிவுறுக்கின்றது ) 


93 


( இ - ள் ) தொழில் உறு மாயை துவக்குண்ட சீவனை - 
வினையினைப் புரிதலைச் செய்கின்ற மாயையினாற் கட்டப் 
பெற்ற ஆன்மா வினை , தொக்கு நின்று -- ஒரு சேரத்திரண்டு 
நிலைபெற்று , அங்கு- அச் சீவனிடத்து , எழில் உறு 
எழுச்சியினையுற்ற , மேனி -உடலானது , இருபால் கரணர் -- 
அகக்கருவியும் புறக் கருவியுமாகிய இரண்டு கருவிகளும் , 
குணம் ஒரு மூன்று - இராசதம் சாத்துவிதம் , தாமதங்களா 

ற ஒரு மூன்று குணங்களும் , ஒழிவு இல ஆகி - ஒழிதல் 
இல ஆகி ( நீங்காமல் இருப்பனவாகி ) சுகம் துக்கம் மோகம் 
உடன் கொடுத்து - சுகமும் , துக்கமும் இவைபற்றி வரும் 
மயக்கமும் ஆகிய இவற்றினை உடனாகத்தந்து கழிதரு 
ஒருகால் நீங்குதலையுறுகின்ற துன்பங்களில் மூதுயரங்களி 
னுடைய , பயன் ஆர - பயனை நிரம்ப ( அருந்துமாறு ), 
சுவர் விக்கும் - பற்றும்படிச் செய்யும் , மாயை துன்பங்களின் 
-ஆரக் கவர்விக்கும் என வினை முடிவு செய்தல்வேண்டும் .. 
( எ - று ) 


குறிப்பு : - துவக்குண்ட - கட்டப்பட்டுள்ள , சீவன் 
ஆன்மா , தொங்கு நின்ற- திரண்டுள்ள , மேனி - சரீரம் , 
இருபால் -- இரண்டு வகை , மோகம் - மயக்கம் , ஒழிவு - 
நீங்கல் , சுழிதரு துன்பம் - மிக்க வே தனையென்றுமாம் , 
ஆர- நிரம்ப ( நுகர ) பயன் பிரபோசனம் , 

கவர் தல்- 
பற்றல் . எழில் -- எழுச்சி ( வனப்பு ) , கரணம்- கருவி 
( இங்ஙனமாகப் பொருள் கோடல் ஒருவகை ) 


கவரும் பொருளொன்றைக் கண்முத 

லாய கரணங்கண் ணுற் 
றிவரு மனம்விகற் பிக்குமெஞ் 

சாதவாங் காரமுந்தான் 
பவரும் படியென தியானென்று 

பாவிக்கும் பற்று முற்றுத் 
தவரு மதிமிகத் தேறுமிப் 

பாலிதன் றன்மையென்றே . 


94 


( இள் ) கவரும் பொருள் ஒன்றை கண்முதல் ஆய 
கரணம் - கவர் தலைச் செய்யும் ஒரு பொருளை கண்ணும் 
செவியும் , மெய்யும் மூக்கும் வாயுமாகிய கருவிகள் ( இந்திரி 
யங்கள் ) ( பொறிகள் ) கண்ணுற்று - பொருந்தி , இவரும் 
சுவையொளி யூறு ஓசை நாற்றமாகியவற்றினை யறிதலுறு 
தலைச் செய்யும் , மனம் - மனமெனும் தத்துவமானது , 
விகற்பிக்கும் வேறுபாடுறுதலைப்பண்ணா நிற்கும் (பற்று 
மாம் ) எஞ்சாத ஆங்காரமானது . பவருப் படி - முனைந் 
தெழுந் தன்மைந்தாக . எனது யான் என்று பாவிக்கும் --- 
எனக்கு உரிமையானது என்றும் நான் ஆகுவன் ( அகங்காரம் 
என்றும் தோன்றியெழுதலைச் செய்யும் (பாவித்தலைச் 
செய்யும் ) பற்று முற்றும் - அகப்பற்றும் புறப்பற்றும் 
ஆகிய முழுவதும் , தவரும் மதி - விளையும் மதியானது .. 
மிக தோறும் - மிகவும் தெளியலுறலைப் பண்ணுவிக்கும் . 
இப்பால் - இப் பகுதி , இதன் தன்மை என்று ஏ - இவற்றின் 
தன்மைகள் 

கருது 

தலையடை வாயாச எ - று 
ஏ - அசை நிலை . 


என்று 


அந்தக்கரணங்களின் றொழிலையொருவாறு விளக்கப் 
பட்டதாகும் . மனம்- பற்றும் , அகங்காரம் கொண்டெழுப்பும் 
மதி - நிச்சயிக்கும் , எனல் பொதுவியலாகும் . பற்று - தனக் 
தரியனவாயுள்ள பொருளிடத்து வைக்கும் ஆசை , பிறர்க் 
குரிய பொருளின் மேல் ஆசைவைப்பது அவா ஆகும் . மன 
மானது ஒன்றினைப்பற்றவினால் வருவதாகும் . 


. 


பற்றவா வேரொடும் பசையறப் பிறவிபோய் 
முற்றவா லுணர்வுமேன் முடுகினார் அறிவு சென்று 
உற்றவா னவனிருந்தி யோகுசெய் தானெனிற் 
சொற்றவா மளவிதோ மற்றிதன் றூய்மையே 


என்ற கம்பரின் பாடலில் பற்றும் அவாவும் இவையெனல் 
துணிவுறுத்தற் பெற்றுள்ளதை ஆய்ந்து கொள்ளல் 


வேண்டும் . 


95 


கண்ணுறல் - பொருந்துதல் எஞ்சுதல் - ஒழிதல் . 
பாலித்தல் - பாவனைபுரிதல் , கவர்தல் - பற்றல் , இவர் தல் 
-ஏறுதல் ( பற்றியெழல் ) முற்றும் - முழுவதும் . தவர் 
தாளை ( புரை ) விகற்பித்தலாவது இதனின் இற்றிது , 
இதனின் வேறிது எனப்பலவாறாகப் பற்றுதலைப் புரிவ 
தாகும் , விகற்பம்- வேறுபாடு , கேறும் - தெளிவுறும் , 
மாணவக நீ இவ்லத்தக்கரணங்களின் நிலையினை இவ்வாறு 

று கருதுவாயாக என வினை முடிவு காணல் வேண்டும் . 
ஏ . அசை நிலை . 


என்றுடன் றேறிய புத்திக் 

கிசைந்த பொருணயந்து 
சென்றுந் திரிந்தும் பயில்வுறுஞ் 

சேதனன் சே தமின்றி 
நின்றுண்ட போகத்தை நீக்குமற் 

றுண்பன நேடியின்னே 
பொன்றும் பிறக்கும் புனற்கழிப் 

பட்டதோர் புல்லெனவே . 


இப்பாட்டானது ஆன்மாவினது இன்ன நிலைமைத் 
தாகி நிற்கும் என்று இயம்புகின்றது . 

( இ - ள் ) மாயையினாற் கட்டுண்ட , சே தனன் -ஆன்மா 
வானது . என்று உடன் தேறிய புத்திக்கு - மேலே கூறப் 
பட்டவற்றினை இவ்வாறெனக் கருதி யுடனடியாகத் தெளி 
வுற்ற புத்தியினுக்கு . இசைந்த பொருள் நயந்து- ஒன்று 
பட்டியைந்த பொருள் களை விரும்புதலுற்று . சென்றும் 
திரிந்தும் - செல்லுதலுற்றும் 

அலைதலுற்றும் போய் 
அலைந்தும் ) பயில்வுறும் - பழகுதலைப் புரியும் என்றபடி 
பாம் சேதம் இன்றி - அழிவில்லாமல் , நின்றுண்ட 
போகத்தை - வினைக் கீடாய் 

அமைந்த , நிலைபேறாக 
வுடை ய , நுகர்வாம் விளைவை ( அநுபவத்தை ) நீக்கும் நீக்கு 
தலைப் புரியும் , மற்று உண்பன நேடி - அதுவேயுமன்றி 
பொறிகட்குணவாகிய பொருட்களை கண்டு கேட்டுண்டு 
யிர்த் துற்றறிதலாகிய வற்றினை). தேடி தேடிப்பாய்ந்து , 


96 


இன்னே - இப்போழ்தேபொன்று - அழிவுறும் , பிறக்கும் 
--- ஒழியாது நின்ற போகத்தை நுகருமாறு பிறத்தலைப் 
புரியும் புனல் கழிபட்டது ஓர் புல் என ஏ - வெள்ளமாகிய 
நீரினிடத்துண்டாகும் உந்தியாகிய சுழலின்கண் சிக்குண்ட 
தாகிய ஒரு துரும்பினைப் போல அமிழும் மேலெழும் 
( எ - று ) 


குறிப்பு : - நயத்தல் - விரும்பல் , சேதனம் --- அறிவு ,, 
சேதம் - அழிவு, திரிதல் - அலைதல் , பொன்றல் - இறந்து 
பாடுறல் , நேடல் - தேடுதல் , பிறத்தல் தோன்றல் , புனல் 
வெள்ளப்பெருக்கு , வெள்ள நீர்ச்சுழியினிடத்தப்பட்ட 
புல்லானது அதனிடையே கழன்று கொண்டு மேலெழலும் 
கீழ ழுந்து தலும் அடைவது போல ஆன்மாவானது பிறப்பு 
இறப்பு என்னும் சுழலிடைப்பட்டு இறத்தலையும் பிறத் 
கலையும் அடையும் என உவமையொடு பொருத்திக் 
கா மக. கொள்ளி வட்டமும் காற்றாடியும் போலப் பிறந் 
திறந்துழலு தலைப்புரியும் எனக் + றலுமுண்டு . போ கம்.- 
நுகர்பொருள் , இன்பத் துன்பங்களேயாகும் , ஏ . அசை நிலை 


புல்லிய பாசங்க ளுய்த்திடப் 

போகம்பு மானுகர்ந்து 
சொல்லிய காலத் துறுஞ்செல 

னீக்கிச் சிரபுரக்கோன் . 
சொல்லிய மண் முத லாயின 

மாயையி லேதொகுத்துங் 
கெல்லியி னித்திரை போலிளைப் 

பாற்று மணுக்களையே . 


( 47 ) 


( இப் பாடல் ஆன்மாக்கள் போக நுகாந்து பின்னர்ப் 
போக்கு வரவு புரிதலானது இளைப்பாறுதல் ஆம் என 
இயம்புகின்றது ). 


( இ -ள் ) புல்லிய பாசங்கள் உய்த்திட போகம் புமான் 
நுகர்ந்து -பற்றி நின்ற , ஆணவ கன்ம மாயை யாகின்ற 
பந்தங்களானவை உந்திச் செலுத்து தவால் புமான் ( ஆண் 


97 


பால் ) 

ஆகிய ஆன்மாவானவன் , பிரார்த்த ஆகாமிய 
சஞ்சிதங்களாகின்ற போசங்களாகி நுகர் பொருளை 
யது வித்திடச் செய்து , சொல்லிய காலத்து உறும் செயல் 
நீக்கி - சொல்லப்பட்ட வரையறுத்துரைக்கப்பட்ட கால 
வெல்லைக்குள் 

அடையும் நடையினை ( இன்பத் துன்பக் 
கூறுகளை } , நீக்கி -- விலக்கு தலையியற்றி , சிரபுரக்கோன் --- 
சீகாழிப் பதியிலெழுந்தருளியுள்ள பதியாகிய சிவபெருமான் 
சொல்லிய - திருவாய் மலர்ந்தருளியுள்ள , மண் முதலாயின 
மாயையில் ஏ தொகுத்து -மண்ணும் , நீரும் . தீயும் , வளியும் , 
விண்ணும் ஆகிய ஐர் பெரும் பூதங்களாயினவற்றின் குணங் 
களாகின்ற சுவையொளி யூ றோசை நாற்றங்களை 
யொருங்கே திரட்டி , அங்கு --- அவ்விடத்தே , அனுக்களை - 
உயிர் வருக்கங்களை , எல்லியில் - இரவினிடத்து , நித்திரை 
போல் - உறங்குதலுறல் போல் , இளைப்பு ஆற்றும் - இளைத் 
தலாகிய தளர்ச்சியினை . நீக்குதலைச் செய்யும் . ஏ - அசை 
நிலை ( எ - று ). 


( குறிப்புரை ) பாசங்கள் அநாதி நித்தியங்கள் ஆகை 
யால் அநாதி நித்தியமாகின்ற , எண்ணில் 

எண்ணில் உயிர்களை 
செம்பிற்களிம்புபோலப் பற்றியே நிற்கும் . ஆன்மாவினிடத் 
தில் அநாதி நித்தியமாகிய பதிப் பொருள் உறைந்தே 
நிற்கும் . ஆகவே பாசங்கனின் பற்றுக் கோட்டாலும் 
இறைவன் உறைதலாலும் இன்பத் துன்பங்கட் கேதுவாகிய 
நல்வினை , தீவினைகளும் உயிர்களிடத்து காந்தே நிற்கும் . 
ஒரு பொருளை வேண்டுதல் வேண்டாமையாகிய பெற்றி 
யால் பிறவித் துன்பங்கள் 

உளலாயின . ஆண்டவன் 
வேண்டுதல் வேண்டாமையிலான் ; ஆன்மாக்கள் வேண்டு 
தலும் வேண்டாமையும் உடையவை மேலே காட்டப்பட்ட . 
வினைகளோ , பிரார்த்த 

சஞ்சிதங்களாக 
பரிணமிக்கின்றன . இவற்றினை நுகர்வதற்கு இறப்பும் 
பிறப்பும் தேவைப்படுகின்றது . 

இஃது தேவைப்படக் 
கட்டப்பெற்ற 

பாசங்கள் வினைப் போகங்களைத் துய்த் 
திட ஆன்மாக்களை யுய்த்திடச் செய்யும் . அப்போகங்களை 
நுகர்ந்து பின்னர் வரையறுக்கப்பெற்ற காலவெல்லையினை 


ஆகாமிய 


98 


புமான் அடைகுவன் . போகத்தைத் துய்த்து முடித்ததும் 
வினையால் உற்ற உடல் நீங்க ஈட்டிய வினை களுக்கேற்ப 
உடலினை யெடுக்கும் . நால்வகைத் தோற்றமும் எழுவகைப் 
பிறப்பும் எண்பத்து நான்கு நூறாயிர யோனி பேதமும் 
உடை யவைகளாய்ப் பிறத்திறந்துழலுதலைப் புரியும் உயிர் 
கள் , உயிர்களுக்கு உறங்கு தலைப் புரிதல் தளர்வு நீக்கற் 
பொருட்டென்பது 

யாவருமறிந்த உண்மை. 
படை ந்தாலன்றி ஓய்வுற்ற கருவிகரணங்கள் மீண்டும் எழுச் 
சியுற்றுத் தொழிலியற்ற மாட்டாவாம் . 
சிரபுரக்கோன் 

அணுக்களை யிளைப்பாற்றுதல் புரியும் 
என்றார் . 


இதனை 


அனாற்றான் 


- 


புல்லியபாசம் - பொருந்திய மலங்கள் , உய்த்திட 
செலுத்த, செலல்- துன்பம் செல்லுதலுமாம் ) மாயை 
யாலே மண்முதலாயின தொகுத்தலாவது மாயாசம்பந்தத் 
தினாலேதான் பஞ்சபூதங்கள் தொழிற்படுகின்றன . ஆகலின் 
ஒருசேரத்திரட்டல் ஆயிற்று , எல்வி -- இரவு , அணுக்கள் 
--உயிர்கள் , இளைப்பாறல் - அயர் ) நீங்கப் பெறல் . 


களை கண்ணன் தாஞ்சுத்த தத்துவங் 

காழியர் கோனருளால் 
விளைபுல னாஞ்சத்தி யுள்ளே 

யொடுங்கிடு மேதகு நூல் 
தளைகெழு சத்தி சிவதத்து 

வந்தன்னி லேயொடுங்குங் 
கிளை தரு மாயை சிவத்தோ 
டணுவுக்குங் கேடில்லையே . 

( 48 ) 
இப் பாட்டு தத்துவங்களி னொடுக்கம் கூறா நிற்கும் . 


( இ - ள் ) களை கண்ணது ஆகும் - பற்றுக்கோடாகவுள் 
ளதாகும் , சுத்த தத்துவம் - சுத்த தத்துவங்களானவை ; காரழி 
பர்கோன் 

அருளால்- சீகாழிப் பதியிலுள்ளவர்கட்குத் 
தலைவனாகிய பர மேசுரன்றன் 

கருணையினால் , 
விளைபுலன் ஆம்சத்தி-உண்டாகின்றதாகின்ற புலன்கள் 


பரம 


99 


சத்தி தத்துவத்தின் , உள்ளே ஒடுங்கிடும் - அகத்தே 
மறைந்து கிடக்கும் ; மேதகும் நூல் - மேன்மை பொருந்திய 
சித்தாந்தக் கலைகளாகின்ற நூல்களை , தளை கெழு 
சத்தி - பற்றி 

விளங்கியிரா நின்ற, சத்தி தத்துவம் , 
சிவ 

தத்துவந் தன்னில் ஒடுங்கிடும் - கறப்பட்ட சில 
தத்துவனிடத்து சுரந்து நிற்கும் . கிளை 

நிற்கும் . கிளை தருமாயை 
பலவாறாகந் பிரிந்து விரிந்து நிற்கும் . மாயா தத்துவம் , 
சிவத்தோடு அணுவுக்கும் கேடு இல்லை ஏ - சிவத்துடனாய 
உயிர்கட்கு (மலபந்தமற்ற ஆன்மாக்கட்கு ) நாசமில்லை 
யென்றபடி ( எ - று ) ஏ- அசை நிலை . இதனால் மலவலி 
தொலைந்து கிடக்கும் என்பது புலனாயிற்று . 


குறிப்பு : சுத்த தத்துவம் , சிவ தத்துவமெனப் 
பெறும் , இவை , நாதம் , விந்து , சாதாக்கியம் , ஈச்சுரம் 
( மகேச்சுரம் ) , சுத்த வித்தை யென்பனவாம் . பரசிவம் ஆன் 
மாக்களிடத்தில் வைத்த 

அவர்களை 
யிரட்சிக்க இச்சை கூர்ந்து குடிலையின் ஏக தேசத்தைக் 
கலக்க . 


அருளினாலே 


அதிலிருந்து 

நா ததத்துவமும் இதிலிருந்து விந்து 
தத்துவமும் தோன்றும் நாததத்துவத்திற்குச்சிவம் அதிபதி 
யா சுலான் 

இதற்கும் சிவமென்று பெயருண்டு எவ்வெப் 
பெயர்கள் எல்வெத் தத்துவா திபதிகளுக்குளலோ அவ்வெப் 
பெயர்கள் 

அவரவர்களால் அதிட்டிக்கப்படும் தத்துவங் 
களுக்குமாகும் நாதமாவது சர்வான்மாக்களுக்கும் அறிவை 
யெழுப்புவித்து நிற்கின்ற ஞானம் விந்து தத்துவம் சித்தாந் 
தப்படத்தில் முப்பத்தைந்தாவது தத்துவம் இதற்குச் சாத்தி 
யென்று பெயர் . 


விந்தாவது சர்வான்மாக்களுக்கு 

ண்டாகிய 
தொழிலை யெழுப்புவித்து நிற்கிற கிரியை ஞானமென் 
பதைச் சித்தாந்தப்படத்தில் நாததத்துவசக்கரத்துள்ளி 
ருக்கும் வெண்மை நிறங் காட்டும் கிரியை யென்பது 
தத்துவச் சக்கிரத்துள்ளிருக்கும் செய்மை நிறங்காட்டும் , 


விந்து 


100 


விந்து தத்துவத்திலிருந்து சாதாக்கியம் தோன்றும் 
இதற்குச் சதாசிவ மென்றும் பெயர் சாதாக்கியம் என்பது 
ஞானக்கிரியைகள் ஆகிய நாதவிந்துக்களிரண்டுஞ் சமமாய்க் 
கூடியது . 


இதற்கு 


சாதாக்கியத்தத்துவத்திலிருந்து 

கிரியை மிகுந்து 
ஞானங் குறைந்ததாகிய ஈச்சுரம் தோன்றும் 
மகேச்சுரமென்றும் பெயர் ஈச்கரதத்துவத்திலிருந்து 
ஞானமிகுந்து கிரியை குறைந்ததாகிய சுத்தவித்தை 
தோன்றும் இவ்வைந்து தத்துவங்களும் ஞானக்கிரியா 
சொரூப பேதங்களாகும் . 


ஞானமே யானபோது சிவன்றொழின் ஞான 

மொக்கின் 
ஈனமில் சுதாசிவன்பேர் ஈசனாம் றெழில தேறின் 
ஊனமேற் கிரியை வித்தை யுருத்திரனிலய போக 
மான பேரதிகாரத் தோடதிகர ணத்தணாமே " 


என்பது சித்தியாகும் தத்துவங்களின் இலயம் எங்ஙனம் 
என்னில் கத்ததத்துவம் சத்தியினுள் ஒடுங்கும் சுத்தி இவற் 
றுள் ஒடுங்கும் என விளக்கிற்றாம் . 


கிரமம் எங்ஙனமெனில் , 


1 . 


பரசிவம் பிரம மென்னப் பட்டொரு திரிவு மின்றி 
யுரைமன மிறந்து நின்ற வொருசிவ லிங்கந் தன்னுள் 
வருமுயர் சதாசிவன்றான் மற்றவன் றனைப் பொ 

ருந்தும் 
அருமைகொள் ஞான சத்தி யவர்களாற் சிவனு 

திப்பன் 


சாற்றுமச் சிவனுக் கிச்சா சத்தியல் விருவ ரானும் 
தோற்றுவ னுருத்தி ரன்ற்ன் சொல்லிய வவற்குச் சாத்தி 
மாற்றருங் கிரியை யென்பர் மற்றவ ரிருவர் பாலும் 
போற்றுறு மரியு திப்பன் பொ றியவன் சத்தி யாமால் 


101 


3 .. 


அத்திரு மாலு மாவும் அளிப்பவந் துதிப்பன் வண்டு 
மொய்த்திசை முரலுஞ் செங்கேழ் முளரிவா னவன 

வற்குச் 
சத்திவெண் கமலை யன்னோர் தர வரு முலகின் 

றோ ற்றும் 
நித்தனங் குரு த கேசன் நினைவுமாத் திரையினாமால் 


என்னும் பிரபுலிங்கலீலைச் செய்யுளான் தோற்றமாகிய 
கிரமமும் இதுவென வறியற்பாலதாகும். களை கண் - ஆதரம் 
( பற்றுக்கோடு ) காழியர்கோன் - பரசிவம் , விளைபுலன் 
தொழிலாகிய கிரியை உண்டாகுமிடம் , மேதகு நூல்- மேலா 
நிலைமையினையளிக்கு வேதமும் ஆகமுமாம் . தனை -பந்தம் 
( கட்டு ) ஒடுங்கும்- தன் வலியற்று மறைவுறும் . கிளை தரு 
மாயை - பலவாறாக விரிந்துள்ள மாயா தத்துவம் . கேடு 
நாாம் , இல்லை - உண்டாதல் கூடாது . 


இல்லா தனபிறந் துள்ளன 

மாயுமென் றிர்மயக்க 
நல்லா கமமறிஞர்க்கில்லை 

நாட்டிய தத்துவங்கள் 
எல்லா மியம்பு முறையே 

பிறக்கு மிறக்குமுத்த 
ரல்லா வணுக்கட் கநுபவ 

காரிய மாகி நின்றே . 


என்று 


( இ - ள் ) இல்லா தன பிறந்துள்ளன மாயும் 
இம்மயக்கம் - இல்லா தனவும் தோன்றப்பட்டனவும் மாய் 
தலையடையப் பெறும் என்று கருதப் பெறும் இந்த மயக்க 
மானது . நல் ஆலயம் அறிஞர்க்கு இல்லை - நல்லனவற்றி 
னையே நவிலலுறும் சிவாகமச் செந்நெறி நூல்களை நன்கு 
கற்றுணர்ந்த சிவஞானிகட்கு உண்டாதல் 

கூடாது , 
நாட்டிய தத்துவங்கள் நூல்களால் 

( சைவசித்தாந்த 
சாத்திரங்களால் ) நிலைபெறுத்தப் பெற்ற தத்துவங்கள் , 
எல்லாம் இயம்பும் முறையே - அனைத்தையும் கூறும் 


102 


அடைவே , பிறப்பும் இறப்பும் - பிறத்தலும் இறத்தலும் 
ஆகிய இரண்டு துன்பங்களும் , முத்தர் அல்லா அணுக்கட்கு 
விடுபட்டவராகிய சீவன் முத்தர் அல்லாத உயிர்க ச்கு . 
அநுபவம் காரியம் ஆகி நின்று ஏ- அநுபவங்களாகின்ற 
செயல்கள் ஆகி நிலைத்துளதாம் . ( எ - று ) . ஏ . அசை நிலை . 


சீவன் முத்தரல்லாத உயிர்கட்கு என்றும் பிறப்பும் 
இறப்பும் உளதாம் . இதுவே அநுபவச் செயலாக நிலை 
பெறும் என்றபடி , மயக்கம் - விபரீ தவுணர்வு , ஆகமம் - 
முப்பொருள் உணர்த்துவது , ஈசானாதி ஐம்முகங்களினின் 
றும் முனிவரர்க்கு திருவாய் மலர்ந்தருளப் பெற்றவை 
இவற்றின் நெறிகள் , சரியை கிரியை போக ஞான பாதங் 
களாகின்ற மார்க்கங்களாம் . இந்நெறி - பத்தி நெறியும் 
ஆகம நெறியும் என இருவகைத்தாம் . 


பண்டை நற் றவத்தாற் றோன்றிப் 

பரமனைப் பத்தி பண்ணும் 
தொண்டைரைத் தா 

னே 

தூய 
கதியினிற் றொருப்பன் மார்க்கர் 
கண்டநூ லோதி வீடு 

காதலிப் பவர்கட் கீசன் 
புண்டரீ கத்தாள் சேரும் 

பரிசினைப்புகல லுற்றாம் " 


என்னும் பாடலானும் அறியக்கிட . க்கும் , 


* தோன்றின மாயையும் " எனலை யுண்மையென்றுண 
ராததும் இல்லா தன என்று மில்லா தனவேயாம் என்றுண 
ராதததும் மயக்க மேயாகும் . மாயும் - அழிவுறும் , அறிஞர் - 
உள்ளதை யுள்ளவாறே யுணரும் மெய்ஞ்ஞானிகள் , நாட் 
டிய - நிலை பெறுத்திய , தத்துவங்கள் -உண்மைப் பொருள் 
கள் . ( ஆன்ம வித்தியா சிவ தத்துவங்கள் ) இயம்பும் - பல 
வாறாகக் கூறும் . பிறத்தல் -உண்டாதல் . இறத்தல் சாதல் , 
ஈண்டுப் பிறத்தல் இறத்தல் என்றது வினைகளான் வந்த 


103 


உடம்புகள் அழிதலும் உண்டாதலும் , முத்தர் - விடுபட்ட 
வர் , அணுக்கள் -உயிர்கள் , அல்லா - ஈறுகெட்ட எதிர் மறைப் 
பொ ரெச்சம் , 

காரியச் செயல்கள் , அநுபவம் - நுகர்வு , 
நின்று நிலைத்து , சீவன் மூத்தர்- இயல்பாகவே சிவஞான 
முதிர்ச்சியினால் பிறத்தலும் இறத்தலும் நீங்கப் பெற்றவர் 
சளாம் . 


ஆகுத லாவது தோற்ற 

மடக்க மழிதலென்றே 
நீகுறி யாயெள்ளு மெண்ணெயும் 

போனினை நீண்ட கொம்பிற் 
கோகில மார்பொழிற் கொச்சைப்பி 

ரான்கழற் கூடுதற்கே 
யாகுமென் றேயணுக் கட் கியல் 

யாகு மநுபவமே , 


50 


இப்பாட்டு இறைவனது மலரினை 
வதற்குபாயங் கூறிற்று . 


யடிகளை 


யன . 


( இ - ள் ) தோற்றமாவது 

ஆகுதல் - பிறத்தலானது 
உண்டா தலாம் , அழிவு ஆவது அடக்கம் ஆம் - அடக்கம் 
எனப்படுவது மாய்தல் உறுலதாம் , என்று ஏ-என்று கருதியே 
நீ குறியாய் - மாணாவகனே நீ குறித்துணர்வாயாக எள்ளும் 
எண்ணெயும் போல் - எள்ளாகிய தானியமும் தானியத்தி 
னிடத்து எங்கும் வியாபகமாய் நிறைந்திருக்கும் தைலமூம் 
போல , நினை- நினைப்பாயாக நீண்ட 

கொம்பில் மிக 
உயர்ந்திருக்கின்ற 

கிளைகளில் , கோகிலம் - குயில்கள் , 
ஆர்பொழில் - பொருந்திய சோலைகள் , சூழ்ந்திருக்கின்ற , 
கொச்சை - கொச்சை யெனும் பெயரிய சீகாழிப் பதியில் 
எழுந்தருளியிருக்கின்ற பிரான் - பெருமாள் , கழல்- திரு 
வடித் 

தாமரைகளை , கூடுவதற்கு - சென்றடைவதற்கு 
ஆகும் , சித்திக்கப் பெறும் , என்றே - எனவே , அணுக்கட்கு 
உயிர்கட்கு , அநுபவம் - நுகர்வு , இயல்பு ஆகும் - இயற்கை 
பாகும் . ஏ- அசை நிலை ( எ - று. ) 


த -15 


104 


குறிப்பு : - இரு வினை யொப்பு மலபரிபாகச் சத்திநி 
பாதத்து உத்தமர்கட்கு அநுபவம் இறைவனடியிணைக் 
களைக் கடுதற்கு இயல்பாகும். என்றபடி. 


தோற்றம் - உண்டாதல் , அடக்கம் - அடங்குதல் ( செய் 
றேல் ) குறியாய் - றித்து பார்வாய் , இறைவன் உலகினில் 
எள்ளும் எண்ணெயும் போல் விய பகமாயிருப்பன் எனக் 
கொள்ளவைத்தார் . இப்பாட்டின் கண் நினை - முன்னிலை 
யேவல் , நீண்ட கொம்பு- பெயரெச்சத்தொடர் , கொம்பு 
கிளை கோகிலம் குயில் , பொழில் - சோலை கொச்சை 
சீகாழியின்பன்னிருதிருப்பெயர்களிலொன்றார் பிரான் 
தலைவன் , கூடுதல் சென்றடை தல் , ஏகாரங்கள் இரண்னுள் 
முன்னது தேற்றார். பின்னது அசைநிலையுமாம் . 


பவயே வியநெறிப் பந்திக்கு 

யீசன் பசுக்கடம்மை 
யவமே வியநெறிப் போகங்க, 

ளான் முற்ற வந்நிலையே 
தவமே வியநெறி சாத்திக்கண் 

ணாச்சென்று சார்ந்துபின்னைச் 
சிவமே வுவரென்று காண் கொச்சைக் 

காவலன் சித்திரிப்பே 


( 51 ) 


இப்பாட்டு இறைவனுடைய படைப்பு , காப்பு . அழிப்பு 
மறைப்பு , அருளல் ஆகிய சித்திரித்தலை நீ நற்குணர்ந்து 
கொள்வாயாக எனவும் சத்தியன் மூலமாகச் சிவத்தை 
யடையு நெறியிது வெனவும் கூறிற்றாம் . 


பிறவிப் 


உயிர்களை 


( இ - ள் ) 

பவம் மேவிய நெறி பந்திக்கும் 
பெரும் பிணியை பொருந்திய நெறியினை நன்கு பிணிக்கும் 
பசுக்கள் தம்மை 

ஈசன் - பரமேசுவரன் , 
பவமேவிய நெறி போரங்களால் பிறவிப் பெரும்பிணியினைத் 
தருவதாகிய நுகர் பொருளான் கொண்டு அவ்வினைப் 
போ கங்கள் அறவே மொழியுமாறு . 


105 


அநிலையே- அவ்வழியாகவே , தவம் மேவிய நெறி- 
அவச் செயலைப் போக்கும் தவச்செயல் பே : விய மார்க்க 
மா 5. வே . சத்திக்கண் ஆ ( க ) சென்று - அருட்சத்தி வழியி 
னிட மாகச் சென்று ( போய் ) சார்ந்து --சிவமாந்தன்மைப் 
பேற்றைச் சார்ந்து ( அடைந்து ) பின்னை - அதன்மேல் ., 

மேவுவர் - சிவபோகமாகின்ற முத்திப் பேற்றினை 
யடை குவர் என்று , காண் - நற்குணஞ்சான்ற மாணவக நீ . 
நன்கு அறிவாயாக எ-- அன் நிலை ( எ - று ) . 
குறிப்பு : “ கற்றதனா லாய பயனென்கொல் வாலறிவன் 

நற்றாள் தொழா அ ரெனின் 
என்பது திருக்குறள் . 


எனவே 


எல்லா நூல்களையுங் 
நூல்களையுங் கற்றவருக்கும் 

கற்றவருக்கும் அக்கல்வியறி 
வினாலாகிய மெய்யுணர்வினையுடை யானுடைய தாள்களை 
வனங்கா ராயின் என்ன பயன் ஒன்று மில்லை , ஆகவே ஆகம 
அறிவிற்குப் பயன் அவ்விறைவனுடைய நல்ல தாளைத் 
தொழுது பிறவியறுக்க வேண்டுமென்பதே சருத்தாம் என 
வற்புறுத்துகின்றது கொச்சைப்பிரான் எனவே பதிப் 
பொருளுண்மையும் , எனவே பசுக்கள் 

பகப் 
பொருளுண்மையும் , பவமேவிய நெறிப்பந்திக்கும் என வே 
பாசங்கள் உண்மையும் , 

இம்முப்பொருள் பற்றி 
யுரைப்பதே ஆகம நெறியென்பதும் இப்பாடலில் குறிப்பாற் 
கொள்ள வைத்தமை நன்கு உய்த்துணரக் கடவதாம் , பசுக் 
கள் எனவே பாசங்கள ற் பந்திச்சப் பட்டமையு முணரல் 
வேண்டும் , பாசங்கள் நீங்கப்பெறவே முத்திப் பேறாகிய 
சிவப்பேறு என்பதும் கொள்ளவைத்தார் . சிவாம் மேவுவர் 
என்றதால் . 


தவம் மேவிய நெறி - சரியை கிரியை யோக மார்க்கங் 
கள் . சரியா 

சரியா ஞானம் , கிரியா ஞானம் யோக ஞானம் 
ஆயவை முற்றிய பின்னர்த்தான் சன்மார்க்கமாகிய ஞான 
மார்க்கம் கைவரம் பெறும் . இதுகூடவே சிவமேவுதல் 
கூடும் . 


106 


" மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்தவி யோகத்தான் 

மணியிரத குளிகையினான் மற்று -- மற்றும் 
தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேத 

சகலகலை ஞானங்க டிரிகால ஞான 
மந்தமிலா வணிமாதி ஞானங்க ளெல்லா 

மடைந்திடு மாயானருளா லடிசேர் ஞானம் 
வந்திடுமற் றொன்றாலும் வாரா தாகும் 

மற்றவையும் அவனருளான் மருவு மன்றே . 


என்பது சிவஞான சித்தியார் பன்னிரண்டாஞ் சூத்திரச் 
செய்யுளாம் . இப் பாட்டு அரனே யாசானாகி வந்தருளிப் 
பவப் பிணி போக்கிச் சிவத்திடைச் சேர்ப்பிக்கும் ஞான 
நெறி கூறியிருத்தல் காண்க . 


வள்ளல் பிரான் மலரடி வாழ்க 
தத்துவ விளக்கவுரை முற்றிற்று 

திருச்சிற்றம்பலம் 


உ 


தத்துவ விளக்கம் . 


சேர்க்கை . 


மேற்கூறிப் போந்த கருவிகளுடன் 
கூடி 
கேவல சகல சுத்தம் என மூன்றதத்ப்ைபடும் . 


ஆன்மா 


இவை மூன்றும் ஒல்வொன்று ஐந்தாய்க் காரியப்பட்டு 
காரியாவத்தைப் 

பதினைந்தும் முன்னுங் கூட்டிப் 
பதினெட்டு அவத்தை யெனப்படும் . 


அவையாவன : - சாக்கிரம் , சொப்பனம் , சுழுத்தி , துரி 
யம் , துரியாதீதம் எனக் காரிய கேவல வத்தை ஐந்து . 
சாக்கிரத்திற் சாக்கிரம் , 

சாங்கிரத்திற் 

சொப்பனம் 
சாக்திரத்திற் சுழுத்தி , சாக்கிரத்திற் றுரியம் , சாக்கிரத்திற் 
துரியாதீதம் எனக் காரிய சகலாவத்தை ஐந்து ; நின்மல 
சாக்கிரம் , நின்மல சொப்பனம் , நின்மலசுழுத்தி , நின்மல 
துரியம் , நின்மல துரியாதீதம் எனக் காரிய சுத்தாவத்தை 
ஐந்து , இவற்றிற்குக் காரணமான காரண கேவலம் , காரண 
சகலம , காரண சுத்தமெனக் காரணவத்தை மூன்று , ஆக 
அவத்தை 18 . 


இவற்றுள் கேவல சாக்கிரமாவது . ஆன்மா ஞானேந் 
திரியம் 5 , கன்மேந்திரியம் 5 , தன் மாத்திரை 5 , அந்தக் 
காரணம் 4 , புருடன் 1 , வாயு 10 , வசனாதி 5 , ஆக முப்பத் 
தைந்து கருவிகளுடன் கூடி 

புருவ மத்தியில் நிற்கும் 
அவதரம் , 


கேவல சொப்பனமாவது . ஆன்மா மேற்கூறிய முப்பத் 
தைந்து கருவிகளில் ஞானேந்திரியம் ஐந்தும் கன்மேந் 
திரியம் ஐந்தும் ஆகப் பத்துக் கருவிகளும் புருவ மத்தியில் 


108 


நிற்க எஞ்சிய இருபத்தைந்து கருவிகளுடன் கூடிக் கண்டத் 
தானத்தை யடைந்து றிற்கும் அவதரம் . 


கேவல கழுத்தியாவது , ஆன்மா அந்த இருபத்தைந்து 
கருவிகளில் இருபத்திரண்டு சருவிகள் கண்ட த்தில் நிற்க 
எஞ்சிய சித்தம் பிராணன் புருடன் என்னும் மூன்று கருவி 

இதயத்தானத்தை யடைந்து நிற்கும் 
அவதரம் . 


களுடன் 


கூடி 


கேவல துரியமாவது . அவற்றுள் சித்தர் ஒன்றும் இத 
யத்தானத்தில் நிற்க பிராணன் புருடனென்னும் இரண்டு 
கருவிகளு ... ன் கூடி ஆன்மா நாபித்தானத்தை யடைந்து 
நிற்கும் அவதரம். 


சேவல துரியாதீதமாவது , பிராண வாயு வொன்றும் 
தாபியில் நிற்க புருடனுடம் பாக ஆன்மா மூலா தாரத்தில் 
அடங்கி நிற்கும் அவதாரம் . 


இங்ஙனம் கேவல சாரியாவத்தை ஐந்திற்கும் கருவிகள் 
நிற்பதற்குப் பிரமாணம் . 
தாயுமானவர் பாடல் , 


சாக்கிரமா நுதலினிலிந் திரியம் பத்துஞ் 

சத்தாதி வசனாதி வாயு பத்து 
நீக்கமிலந் தக்கரணம் புரு - னோடு 

நின்றதுமுப் பானைந்து நிலவுங் கண்டத் 
தாக்கிய சொப்பனமதனில் வாயு பத்து 

மடுத்தனசத் தாதிவச னாதியாக 
நோக்குகர ணம் புருட னுடனே கூட 

நுவல்வரிரு பத்தைந்தா நுண்ணி யோரே 


சுழுத்தியித யந்தனிற் பிராணன் சித்தஞ் 

சொல்லரிய புருடனுடன் மூன்ற தாகும் 
வழுத்திய நா பியிற்றுரியம் பிரானனோடு ; 
மன்னுபுரு டனுங்கூட வயங்கா நிற்கு ; 


109 


மழுத்திடுமூ லந்தன்னிற் றுரியா தீத 

மதனிடையே புருட னொன்றி யாரு ஞானம் 
பழுத்திடுபக் குவரறிவ ரவத்தை யைந்திற் 

பாங்குபெறக் கருவி நிற்கும் பரிசு தானே . 
என வரும் . 


இனி ஆன்மா சாக்கிரத் தானத்திலே அடையும் ஐந்த 
வந்தைகளுக்கு விவரமாவது ; ஒரு பொருளை மறந்தவன் 
அந்தப் பொருளைக் காணாதபோது பிராண வாயுவும் 
இயங்காமல் மூர்ச்சித்திருந்த அவதர நிலையிற்படும் 
அவத்தை சாக்கிரத்திற் றுரியாதீதம் . இனி , அந்தப் பிராண 
வாயு இயங்கத்தக்கதாகப் பெரு மூச்செறிந்து விசாரித்த 
அறிவோ மென்று நின்ற அவதர நிலையிற்படும் , அவத்கை 
சாக்கிரத்திற்றுரியம் . 

இனி அவ்விடத்திலே யல்லே 
போனோ மென்று நினைவெழுந்திருந்த அவதா 

நிலையில்) 
படும் அவத்தை சாக்கிரத்திற் சுழுத்தி இனி இன்னவிடத்தி 
லே யல்லோ பொருள் வைத்தோமென்று விசாரப்பட்டு 
அறிந்த அவதர நிலையிற்படும் அவத்தை சாக்கிரத்திற் 
சொப்பனம் . இனி அந்தப் பொருளை வைத்தவிடத்திலே 
சென்று கண்ட நிலையிற்படும் அவத்தை சாக்கிரத்திற் 
சாக்கிரம் , இதற்குப் பிரமாணம் : 


விரும்பு மரும் பொருளை வீழ்த்து மயங்க 
விரிந்தவ னிலன் பெறுகை-- வருந்தறிவு 
தோன்றுத லையம் விழுந்த விடந் தோன்றுதலென் 

றான்றவைந்துஞ் சாக்கிரத்தி னாம் . 
என்பவரும் , 


இவ்வாறு 

அடைந்த அவத்தைகளுக்குக் கருவிகள் 
நிற்கு முறைமை சாக்கிரத்திற் சாக்கிரமாவது சுத்த தத்து 
வங்கள் ஐந்தும் தொழிற்படும் . அவதரம். சாக்கிரத்திற் 
சொப்பனமாவது சிவம் , சத்தி சாதாக்கியம் ஈச்சுரங்களாகிய 
நான்கு தத்துவங்களும் . தொழிற்படும் அவதரம் . சாக்கிரத் 
திற் சுழுத்தியாவது சிவம் சத்தி சாதாக்கியமெனும் மூன்று 


110 


தத்துவங்களும் தொழிற்படும் 

அவதரம் 

சாக்கிரத்திற் 
பரியமாவது சிவம் சக்தியெனும் இரண்டு தத்துவங்களும் 
தொழிற்படும் அவதரம் சாக்கிரத்திற் றுரியாதீதமாவது 
சிவ தத்துவம் ஒன்றே தொழிற்படும் . அவதரம் இதற்குப் 
பிரமாணம் , சித்தியார் 4 - ம் சூத் . 36 . 


ஐந்துசாக்கிரத்தினான்கு கனவினிற் சுழுனை மூன்று 
வந்திடுந் துரியந் தன்னி னிரண்டொன்று துரியாதீதத் 
தந்திடுஞ் சாக்கிராதி யலத்தைக டானந்தோறு 
முந்திடுங் கரணந் தன்னிற் செயறெர் று முணர்ந்து 

கொள்ளே 
எனவரும் . 

இனி நின்மல சாக்கிரமாவது சிவதத்துவம் ஐந்தில் 
ஈத்தவித்தை நீங்காமல் நீங்கின அவதாம் . 

நின்மல சொப்பனமாவது சுத்தவித்தையும் ஈச்சுரமும் 
நீங்காமல் நீங்கின அவதரம் . 

நின்மல கழுத்தியாவது சுத்தவித்தை ஈச்சுரம் சாதாக் 
கியம் மெனும் மூன்றும் நீங்காமல் நீங்கின அவதரம் . 

நின்மலதுரியமாவது சுத்தவித்தை ஈச்சுரம் சாதாக்கியம் 
சத்தியெனும் நான்கும் நீங்காமல் நீங்கின அவதரம் . 

நின்மலதுரியாதீதமாவது சுத்த தத்துவம் ஐந்தும் நீங் 
காமல் நீங்கின அவதரம் . இவை ஐந்து தத்துவங்களும் 
நீங்காமல் நீங்க வென்றது கொண்டே இவை ஐந்தாலும் 
செலுத்தப்பட்ட கருவிகளும் நீங்காமல் நீங்க வென்பதா 
யிற்று . இதற்குப் பிரமாணம் சிவஞான போதம் 4 - ம் சூ 


3 - ம் அதி : 


இலாடத்தே சாக்கிரத்தை யெய்திய வுள்ள 
மிலாடத்தே யைந்தவத்தை யெய்து - மிலாடத்தே 
யவ்வவ விந்திரியத் தத் துறைகள் கண்டதுவே 

யவ்வவற்றி னீங்கலது வாங்கு . 
என்றதில் 

அது வாங்கு " என்பதைக் கண்டு கொள்க . 


இனி காரண கேவலம் 1 வது , சர்வ சங்கார காலத்தில் 
--ஆன் மக்கள் மாய ) காரணத்திலே யொடுங்கிச் சிருட்டி 
காலயளவும் 

ஆணவ 

மலத்தால் மறைப்புண்டு ஒன்றும் 
அறியாமற் சிடக்கும் அவதரம் . 


S. 


காரண சகலமானது , ஆன்மாக்கள் சிருட்டிதெச்டங்கிர 
சர்வ சங்காரமளவும் ஆன்மாக்கள் யோனிவிட்டு யோனி 
பற்றி எண்பத்து நான்கு நாறாயிர யோனி பேதங்களிலும் 
பிறந்து இறந்து வருகிறது 


காரண சுத்தமாவது , ஆன்மாக்கள் இறைவனது 
வடிகளி லே யிரண்டறக் கூடி நிற்கும் பரமுத்தியாகும் இவை 
களுக்குப் பிரமாணம் , சித்தியார் 4 - ம் சூத் 


கேவல சசல சுத்த மென்று மூன்றவத்தை யான்மா 
மேவுவன் கேவ லந்தன் னுண்மைமெய் பொறிக ளெல்லாங் 
காவடின் கொடுத்த போது சகலனா லங்க வெல்லா 
மோவின போது சுத்த முடையனுந் பலந் துடைத்தே. 


அறிவில ன மூர்த்த னித்த னராகாதி சூணங்களோடுஞ் 
செறிவிலன் கலாதி யோடுஞ் சேர்விலன் செயல்களில்லான் 
குறியிலன் கருத்தா வல்லன் போகத்திற் கொள்கையில்லான் 
பிறிவிலன் மலத்தி னோடும் வியாபி 3 க வலத்திலான்மா . 38 


உருவினைக் கொண்டு போக போக்கியத் துன்னல் செப்பல் 
வருசெயன் மருவிச் சத்த மாதியாய் விடயந் தன்னிற் 
புரிவதுஞ் செய்திங் செல்லா யோனியும் புக்கு மூன்று 
திரிதருஞ் சகல மான வவத்தையிற் சீவன் சென்றே . 


39 


இருவினைச் செயல்களெப்பி னீசன் றன் சத்தி தோயக் 
தருவருள் பெற்று ஞான போகத்தைக் குறுகி முன்னைத் 
திரிமா மறுத்தப் பண்டைச் சிற்றறி வொழிந்து ஞானம் 
பெருகிநாயகன்றன் பாதம் பெறுவது சுத்த மாமே . 


எனவரும் . 


த-16 


112 


இனி ஆன்மா சாக்கிராவத்தையை அடைந்து சுரோத்தி 
ராதி பஞ்சேந்திரியங்களின் வாயிலாய் சப்தாதி விடயங் 
களை அறியும் வகையைச் சிறிது விளக்குவாம் 


சுபோத்திரம் . 


கரோத்திரமானது நம்மைச் சூழ ஏற்படும். பேரிரைச்சல் 
களையும் சத்தங்களையும் நமக்கு அறிவிக்கின்ற ஓர் 
இந்திரியமாகும் . அதற்கு முக்கிய அவயவம் காது . 

காதில் வெளிக்காது , நடுக்காது , உள்காது . என் முன் ) 
பிரிவுகள் உண்டு . 


மடவின் 


வெளிக்காதானது காது மடலும் , காதுத் துவாரமுஞ் 
சேர்ந்தது . காதுமடல் முருந்தால் ( குருத்தெலும் பால் ) ஏற் 
பட்டது . அது மேடு பள்ளாயிருக்கும் . காது 
கீழ்த் தொங்கிக்கொண்டிருக்கிற மிருதுவான சருமத்துக்குச் 
சொணைக்காது என்ற பெயர் . காதுத் துவாரம் காது 
எலும்பில் சாய்வாய்த் தோண்டப்பட்டது அது கமார் ஒரு 
அங்குல நீளம் உள்ளது . 

உரோமங்கள் உண்டு. 
அதில் குறும் பி சுரக்கும் . அந்த உரோமங்களும் குறும் பியும் 
தூசு எறும்பு முதலியவைகளைக் காதுக்குள் பிரவேசிக்க 
வொட்டாமற் செய்யும் . காதுக்குள் அண்ட வடிவமான 
ஓர்சவ்வு உண்டு . அதற்குக் காதின் உட்சவ்வு அல்லது 
பறையென்று பெயர் . இந்தச் சவ்வுதான் நடுக்காதை 
வெளிககா தினின்று பிரிக்கிறது . 


அதில் 


நடுக்காது : - காதின் உட்சவ்வுக்குப் பின்புறமாயுள்ள 
இடத்திற்கு நடுக்காதெனப் பெயர் . அதில் நான்கு சிறிய 
எலும்புகள் ஒன்றின் பின் ஒன்றா ய்க் 

காதின் உட்சவ்வி 
லிருந்து உட்காதின் வாசல் வரையில் செல்லுகிற சங்கிலி 
போன்றும் வில்வனை வாயும் அமைந்திருக்கின்றன , அவை 
களில் சுத்தியல் போன்றிருப்பதற்குச் சுத்தியல் லும் 
பென்றும் , பட்டடை 

( அடைகல் ) போன்றிருப்பதற்குப் 


113 


பட்டடை யெலும் பென்றும் , கற்கிளிஞ்சில் போன்றிருப் 
பதற்குக் கற்கிளிஞ்சில் எலும்பென்றும் , அங்கபடியைப் 
போன்றிருப்பதற்கு அங்கபடி எலும்பென்றும் பெயர் . 

நடுக்காது ஆகாயம் நிறைந்தது . அதில் இருந்து பங்கா 
போன்று சுமார் 12 அங்குல நீளமுள்ள குழல் ஒன்று தொண் 
டைக்குப் போகும் . அந்தக் குழல் மார்க்கமாய்க் காற்றுச் 
சஞ்சரிக்கும் . அதனால் காதினுட் சவ்வின் இரண்டு புறமும் 
" ஆகாயத்தின் 

Pow !! 

துதலுக்கு எப்போதும் உட்பட்டிருக் 
கிறது ஆதலினாற்றான் வெளியிலுண்டா குஞ் சத்தத்தையும் 
கண்டத்திலுண்டாகுஞ் சத்தத்தையுங் கேட்க, இடனாகிறது . 

கண்டத்துக்கும் நடுக்காதுக்கும் உண்டாகிய தடை 
யற்றச் சம்பந்தத்தை வெகு சுலபமா யறியலாம் . மூக்கின் 
துவாரங்களை அடைத்துக்கொண்டு எச்சில் விழுங்கினால் 
உடனே காதில் ஒரு எதிர்தாக்கை உணருகிறோம் . அது , 
நாம் எச்சிலை விழுங்குங் காலத்தில் கண்ட நாளத்தில் 
உள்ள ஆகாயம் நாசித் துவாரத்தி வழியாய்ப் போக 
முடியாமல் நடுக்காதுக் குழியில் நுழைகிறதால் உண்டா 


கிறது . 


உட்காது நடுக்காதினின்றும் அண்டவடிவும் வட்ட , 
வடிவுமான இரண்டு கன்னல்கள் வழியாய்ப் பிரிக்கப் 
பட்டிருக்கிறது அண்ட வடிவான 

சன்னலில் அங்கப்படி 
எலும்பின் அடிப்புறம் பொருந்தி யிருக்கிறது . வட்டவடிவச் 
சன்னல் ஒரு சவ்வால் மூடப்பட்டிருக்கிறது உட்காதில் 
ஒரு பள்ளமும் மூன்று வளைந்த குழல்களும் நாகர்வண்டின் 
ஒடுபோன்ற ஒர் எலும்பும் இருக்கின்றன . 

இருக்கின்றன. பள்ளத்துக்கு 
வாரியென்றும் வளைந்த அம்மூன்று 

குழல்களுக்கும் 
திரிதடங்க ளென்றும் , எலும்புக்குக் கம்பு என்றும் பெயர் 
வாரியென்னும் பள்ளம் அண்ட வடிவச் சன்னலின் பின்னால் 
இருக்கிறது அதில் அந்த மூன்று குழல்களும் சேர்ந்திருக் 
கின்றன உட்காதில் ஓர்வித விசேஷமான நீர் நிறைந்திருக் 
கிறது அதன் மேல் கேள்வி நரம்பின் இழைகள் மிதந்துக் 
கொண்டிருக்கின்றன . 


114 


இத்தன்மைத்தாகிய காதின் மடலில் மோதுகிற சத்தத் 
தின் அலைகள் ஒன்றாய்ச் சேர்க்கப்பட்டுக் காதுத்து 
வாரத்துள் செல்லுகின்றன பின் அவைகளின சேர்க்கையில் 
காதின் உட்சவ்வில் (பறையில் ) ஓர் அதிர்ச்சியை உண்டு 
பண்ணுகின்றன . அவ்வதிர்ச்சி நடுக்காதிலுள்ள எலும்புச் 
சங்கிலியின் 

மூலமாய்ச் செலுத்தப்பட்டு உட்காதினுள்ளி 
ருக்கும் நீரிலும் கேள்வி நரம்புகளிலும் சலனத்தை யுண்டு 
பண்ணுகிறது . இவ்வாறு தூண்டப்பட்டக் கேள்வி நரம்பு 
களின் மூலமாய் ஆன்மசிற்சத்தி சத்தத்தை யறிகிறது . 


த்துக்கு 


செவிட்டுத் தன்மை காதினுட் சவ்வின் தடிப்பினாலும் 
நடுக்காதிலுள்ள எலும்புச் சங்கிலியின் 

அசைவின்மையி 
னாலும் சந்து பொருந்தாமையினாலும் , வெகு அரிதாய்ச் 
சம்பவிக்கிற உட்காதின் 

அவயவங்களின் சில கெடுதி 
யினாலும் உண்டாகின்றது . நடுக்காதுக்குங் கண்ட 
முள்ள குழாய் வியாதிகளினால் அடை. பட்டால் காது மந்த 
முண்டாகிறது . இந்தக் குழாயினது ஆகாயத்தின் தன . 
யற்றத் தன்மையானது கேள் வி நரம்புகள் சுத்தத்தைக் 
கிரகிப்பதற்கு இன்றியமையாத முக்கியமாயிருக்கிறது . 
நன்றாய்க் கேழ்க்க விரும்பினோரிற் சிலர் வாயைத்திறந்து 
கொண்டு கேழ்ப்பதே அதனை வலியுறுத்துகிறது . 


. 


செவிட்டுத் தன்மை பிறப்பிலேயே உண்டாயிருந்தால் 
பிள்ளைகளுக்குக் கேட்தந் தன்மை யில்லாமையால் அவர் 
கள் பேசப் பழகக் கடுமாயில்லை . ஆகையால் அவர்கள் 
பிறவிச் செவிட்டுடன் ஊமையாயும் இருக்கிறார்கள் . 


துவக்கு 


துவக்கு இந்திரியமானது வஸ்துக்களின் இருத்தலை 
யும் , வடிவத்தையும் , பருமனையும் , சீதோஷ்ணங்களையும் 
நமக்கு நிச்சயிக்கச் செய்யும் அறிகருவியாகும் . அது 
தோலைத் தனக்கு அவயவமா யுடையது ; ஆனால் அது 


115 


எவ்விடத்திலும் ஒரேவித நுட்பமாயறிகிறதில்லை . ஆகை 
யினாற்றான் மனிதர்களுக்கு விரல்களின் முனையிலும் 
நாவின் முனையிலும் அக்கருவி அதிகரித்தச் சக்தியுடைய 
தாயிருக்கிறது . 


சரீரத்தை மூடிக்கொண்டிருக்கிற தோலுக்கு ஒன்றின் 
மேல் ஒன்றாயிருக்கிற இரண்டு புரைகள் உண்டு . மேற் 
புரைக்கு வெளித்தோல் என்றும் அதற்கடியிலிருப்பதற்கு 
உள்தோல் என்றும் பெயர் . இந்த இரண்டு தோல்களுக்கும் 
இடையில் ஒர்வித பசையான வஸ்து உண்டு . அதற்குச் 
சரும மத்திய வஸ்து என்று பெயர் . அது சரீரத்துக்கு 
நிறத்தைக் கொடுக்கிறது . அந்தப்பசை உஷ்ணப் பிரதேசி 
களுக்குக் கறுத்தும் , சிதளப் பிரதேசிகளுக்கு வெளுத்தும் . 
சீதோஷ்ண விகாரத்துக்குத் 

தக்கபடி பலநிறபாயும் 
இருக்கும் . ஆகையால் அததற்குத் தக்கதாகத் தோவார் 
களின் தேக நிறமிருக்கும் . 


வெளித்தோல் 

பெரும்பாகம் மெல்லியதாயிருக்கும் 
அது “ பாபில்லி என்று பெயருள்ள ஓர்வகை வஸ்துக் 
களைக் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது அவைகளில் 
உள் தோலை ஊடுருவி வருகிற பரிச நரம்பின் நிரைகள் 
இருக்கும் எண்ணில்லாத பரிச நரம்புகளும் , இரத்த நரம்பு 
களும் ஊசிமுனை நாட்ட இடமில்லாமல் 

அவ்வளவு 
நெருக்கமாய் வெளித்தோலில் நிறைந்திருக்கின்றன . 
வெளித்தோல் எடுபட்டபோது பரிச நரம்புகள் வஸ்துக் 
களில் நேரீர சம்பந்தம் உறுவதால் பரிசவுணர்ச்சி நீங்கித் 
துன்பம் உண்டாகிறது , வெளித்தோல் தேய்த்தலினால் 
அதாவது இழைதலினால் மிகுந்த தடிப்பான கனத்தை 
அடைகிறது . வேலைக்காரர்களின் கைகளிலுண்டாகும் 
காய்ப்பே அதற்குச் சான்றாகும் . நகம் , உரோமம் , பட்சி 
களின் இறகு , சிப்பி , ஒடு , கொம்பு , குளம்பு முதலியவை 
வெளித்தோலின் விளைவேயாகும் . ஒரு உரோமத்தின் 
அடிப்பாகத்தை 25 -வது படம் காட்டுகிறது . 


116 


தோலின் 


உள் தோலானது இரத்த நரம்புகளாலும் பரிச நரம்பு 
சளாலுமான பின்னலை 

யுடையதாயிருக்கிறது . உள் 
அடிப்பாகத்தில் நிணக் கோளங்களும் சுவேத 
கோளங்களும் உண்டு . நிணக் கோளங்களில் உண்டாகிற 
எண்யெய்ப் பசையானது உரோமக்கால் வழியாய் வெளிப் 
பட்டுச் சநமத்துக்கு மிருதுந்தன்மையைக் கொடுக்கிறது . 
தளிர்ச்சியினால் எண்ணெய்ச் சனிப்பு நின்றுவிட்டால் 
காய்ந்து வறண்டு வெடித்துப் போகும் . பனிக்காலங்களில் 
இந்தச் சம்பவம் விசேஷமாய் நிகழும் . சுவேதகோளங் 
களில் வேர்வை உண்டாகிறது . பதனிடப்பட்டு உபயோ 
கிக்கத் தக்கது மிருகங்களின் உள் தோலேயாகும் . 


இத் தன்மைத்தாகிய தோலில் பரவியிருக்கும் பரிச 
நரம்புகளின் மூலமாய் ஆன் மசித்சத்தி பரி . த்தை யறியும் . 


சட்சு 


சட்சு இந்திரியமானது , தனக்கு அவயவமாவதும் 
வெளிச்சத்தை இன்றியமையாத் துணையாகக் கொண்டது 
மானபார்வை மண்டலத்தின் உதவியால் வஸ்துக்களின் 
நிறம் வடிவம் பருமன் அசைவு முதலியவைகளை 
மாவுக்கு அறிவிக்குங் கருவியாகும் . 


ஆன் 


( ஐபால் ) 


பார்வை மண்டலமானது 

விழியையும் 
பார்வை நரம்பையும் ( ஆப்டிக் நேர்வ் ) சில சேர்க்கையான 
அலையவங்களையும் தனக்கு அங்கமாக உடையது . 

கண் 
கோளம் உருண்டையாயிருக்கிறது . 

அது , ஒரேமையத்தில் 
ஒன்றாய்க் கூடுகிற மூன்று முடிகளை ( புரைகளை ) உடையது 
அவையாவன : சுக்கிலமண்டலம் (கண்ணின் மேற்றோல் ,) 
2- கிருஷ்ண மண்டலம் , 3- ரூபஉற்பத்தி சவ்வு ( ரேடின ) 
என்பவைகளாம் , இவை கண் கோளத்தின் வெளியிலிருந்து 
உட்புறமாக அடைவே ஒன்றின் மேல் ஒன்றாயிருக்கும் . 


சுச்கில மண்டலமானது . வெள்ளைவிழி ஆணிச்சவ்வு 
என இரண்டு வகையாயிருக்கும் . வெள்ளைவிழி வெண்மை 


117 


யாய் உறுதியாயிருக்கும் . அது சவ்வினத்தைச் சேர்ந்தது . 
ஆணிச்சவ்விற்குச் சுக்கில மண்டல மெனச் சிறப்புப் 
பெயருண்டு . இது விழியின் முன்புறமாய் வனைந்து , 
வட்டமாய் வெள்ளையாய் அழுத்தமாய் கைக்கடியாரக் 
கண்ணாடி போன்றிருக்கும் இது கண்ணாடியைப் போலவே 
பிரகாசம் ஊடுருவிச் செல்லுந் தன்மை யதா தலால் இதற் 
குப் பின்னாலிருக்கும் கறுத்தச் சவ்வால் இதுவுங் கறுப் 
பாகவே காணப்படுகிறது . இது அடுத்த 

வெள்ளைச் 
சவ்வோடு ஒட்டிக்கொண்டிருக்கும் . 

கிருஷ்ண மண்டலம் : இது விழியின் மத்திய புரை 
இரத்த நரம்புகளால் ஏற்பட்டுக் கறுத்திருக்கும் . பின்னால் 
கறுத்தப்பசை ஒட்டிக்கொண்டிருக்கும் . அது முன் சொன்ன 
வெள்ளை விழியில் ஒட்டியது போலப் பொருந்தியிருக்கும் . 

கண்ணுக்குள் பிரவேசிக்கிற அதிக கிரணங்களைக் 
கிரகித்துக் கொள்ளும் . அது இல்லாவிட்டால் பார்வை 
சிதறிப்போகும் அது முன்பக்கத்தில் கிருஷ்ண மண்டல 
மென்று சிறப்புப் பெயருடைய ஒரு கறுத்தப் பாகத்தால் 
( ஐரீஸ் ) முடிவுறும் . அந்தக் கிறுத்தப் பாகத்தின் மத்தியில் 
ஒரு துவார மிருக்கும் . அதற்குக் கண் தாரை அல்லது 
பாவையென்று பெயர் . அந்தத் துவாரம் வெளிச்சத்திற்குத் 
தக்கபடி சுருங்கவும் விரியவுஞ் செய்யும் மெல்லிய ஓர்வகை 
நரம்புகளாலானது . இந்தக் கிருஷ்ண மண்டலம் சிலருக்குக் 
கறுப்பாயும் , சிலருக்கு நீலமாயும் , சிலருக்கு ஊதாவாயும் 
இருக்கும் . சில பிராணிகளுக்கு இது வட்டமின்றி நீண்டி 
ருக்கும் . 


ரூப உற்பத்தி சவ்வு : இதற்கு நேத்திர சித்திரசவ்வு 
என்றும் பெயருண்டு , இது பார்வை நரம்பின் பரிணாமமே 
யாகும் . இது விழியின் உட்புரை . இது துல்லிய மாயிருக் 
கும் இதுமுன் கூறிய கிருஷ்ண மண்டலத்தில் ஒட்டியிருக் 
கும் . இது மிக மெல்லிய நரம்புகளின் செறிவாலானது 


கண்ணின் மத்தியில் ஒளியூடுருவுகிற பாகமானது கண் 
மணி , தெளிந்த நீருக்கொப்பான சலம் . பளிங்கு போன் 


118 


ஒளியூடுருவுகிற சலம் என மூன்று பகுப்புகளை யுடைய 
தாகும் . 


கண்மணியானது யானைக்குறி போல் இரு பக்கமும் 
முகிழ்த்த ஓர் படிகம் போன்றது . மச்சங்களின் கண்களில் 
இது உருண்டையாயிருக்கும் . இது கண் பார்வைக்குப் பின் 
னால் உள்ளது . 


தெளிந்த நீருக்கொப்பான சலம் 

இது முன்சொன்ன 
கண்மணிக்கும் ஆணிச் சவ்வுக்கும் இடையிட்ட பாகத்தில் 
நிறைந்திருக்கிறது . அந்தப் பாகம் முன் னறை, பின்னறை , 
யென இரண்டாய்ப் பிரிக்கப்படும் . ஆணிச்சவ்வுக்குங் 
கிருஷ்ண மண்டலத்துக்கும் கண்மணிக்கும் இடையிட்ட 
பாகம் பின்னறையாகும் , 


பளிங்கு போன்று ஒளியூடுருவுகிற சலமானது வேகாத 
முட்டையின் வெள்ளைக் கருவைப் போன்ற குழகுழப்ரான 
நீராகும் . அது கண்மணிக்கும் வெள்ளை விழிக்கும் இடை 
யிட்ட பாகம் முழுமையும் நிரம்பி ஓர் வித சவ்வினாலான 
பைக்குள் அடங்கியிருக்கும் . அந்தச் சவ்விற்கு ஹையெ 
லாயிட்மெம்பிரேன் " என்று மேனாட்டார் பெயரிட்டிருக் 
கிறார்கள் . இது விழியின் பிரமாணத்தின் முக்கால் பாகம் 
நிறைந்து கண்சவ்வுகளை விரிவாக வைத்திருக்கும் . இந்த 
நீர் போய்விட்டால் கண் நொள்ளையாகி விடும் . 


இவ்வகையான 

கண் கோளங்கள் அடங்கியிருக்கும் 
கண் குழிகளானவை ஏழு எலும்பின் சேர்க்கையாலானவை 
அவை ஒருமுனை நீண்ட வட்டவடிவம் அதாவது பம்பரம் 
போன்ற வடிவமுள்ளவை . அவைகளின் அகன்ற பாகத்தில் 
தான் கண் கோளங்கள் அடங்கியுள்ளன . மற்றப் பாகங் 
களில் விழியை அசைக்கின்ற தசைகளும் இரத்த நாடிகளு 

தம் 
நேத்திர நரம்பு பரிச நரம்புகளும் , கொழுப்பும் அடங்கி 
யிருக்கும் . அந்தக் கொழுப்பின் மேல்தான் விழி கழன்றுக் 
கொண்டிருப்பது . 


119 


கண் 


குவளைகளின் 


புருவங்கள் 

மேலெல்லையில் 
அதாவது நெற்றியின் கீழ்ப்பாகத்தில் அமைந்த மயிர் 
வரிசையுடையன வேர்வை முதலிய நீர்கள் நெற்றியிலிருந்து 
வடிந்து 

கண்ணிற் பிரவேசிக்காமலும் அதிக வெளிச்சம் 
படவொட்டாமலும் அவை காக்கின்றன . 


கண் நிமைகள் ( இரப்பைகள் ) கண்களின் மேற்பரப்பில் 
கண்ணீரைப் பரவச் செய்வதற்கான திரை போன் றலை . 
அவற்றின் ஓரங்களில் மயிர் 

வரிசையுண்டு . 

அவைகள் 
கண்ணில் யாதொரு தூசி விழாமல் காப்பாற்றி நிழலைத்தரு 


கின்றன . 


கண்ணீர்க் கோளமானது கண் குழிக்கு மேல் வெளிப் 
புறமாய் அமைந்திருக்கும் அதற்குக் குழல்களுண்டு . அத்தக் 
குழல்கள் வழியாகக் கண்ணீரிறங்கி , விழிக்கு ஊர்த்த 
முகமாகக் கண்சவ்வின் மேல்வடியும் . கண்ணீரால் கண் எப் 
பொழுதும் ஈரமாகவே யிருக்கும் குறைந்தால் வரட்சியும் 
வேதனையுந்தரும் . மூக்குப் பக்கமாய் கண்ணிரப்பை முனை 
களில் மொக்குள் போன்ற சிறி.ப பிதுக்கங்களுண்டு . அவை 
களின் மேல் ஒரு சிறிய துவாரங்காணப்படும் . அத்துவாரத் 
தில் கண்ணீரிறங்கி நாசிக்கடியிற் போய் விழும் . கண்ணீ 
ரானது 

சிலவஸ்துக்கள் 

கண்ணிற் படுவதால் 
தூண்டப்பட்டு வெளிவரும் ; சில சமயத்தில் நாவிலுள்ள 
உருசியை அறியுங் கருவிகளாலும் சந்தோஷ மிகுதியாலும் 
துக்க மிகுதியாலும் அன்பு மிகுதியாலும் தூண்டப்பட்டு 
வெளிவருவதுண்டு , 


காரமான 


இத்தன்மைத்தாகிய கண்ணில் ஆன் மசிற்சத்தி நின்று 
ரூப விடயங்களைக் கிரகிக்குங் காலத்துக் கண்ணில் ரூபம் 
அமையும் வகையாவதுக் ஆணிச்சவ்வில் விழுகின்ற பிரகா 
சத்தின் கதிர்களில் ஒருபகுதி திரும்பி விடுகிறது . மற்றொரு 
பகுதி கண்ணுள் நுழைகிறது . ஆணிச்சவ்வின் முகிழ்ப்பும் 
முன்னறையிலுள்ள நீரும் கண்ணுள் நுழையுங் கிரணங் 
களைக் கண்மணியில் ஒரே புள்ளில் ( ஒரேயிடத்தில் என்ற 


த -17 


120 


அமைகிறது . முக்கிய 
படி ) ஒன்றாய் சேரச் செய்கின்றன . கண்மணி , இரண்டு 
பக்கங்களும் முகிழ்த்தக் கண்ணாடியைப் போல அந்தக் 
கதிர்களைக் கொண்டு 

கொண்டு வஸ்துவின் உருவத்தைத் தலை 
கீழாய் உண்டு பண்ணுகிறது . 

எப்படியெனில் : இருபக்கங்களும் முகிழ்த்த கண்ணாடி 
யில் குறுக்காக நேரேபோகும் வரிக்கும் மத்தியவரி யென்று 
பெயர் . கண்ணாடியில் பட்ட பிரகாசக் கிரணங்கள் ஒன்று 
கூடுமிடத்துக்கு வரிகள் கூடும் முக்கிய ஸ்தானம் என்று 
பெயா . நீண்ட வட்டமான ஒவ்வொரு கண்ணாடியிலும் 
பார்வை மத்தியென்று ஒரு இடமுண்டு . அதன் வழியே 
யூடுருவிச் செல்லுகிற கதிர்களெல்லாம் கோணாது ஒரே 
நேராய்ப் போகும் . A , என்ற இடத்திலிருந்து ஒரு உருவத் 
தை உண்டுசெய்ய மத்தியவரிக்குச் சரியாய்ச் சமனகலத்தில் 
A. L. ஒருகதிர் இழு . அது வளைவினால் F , என்ற முக்கிய 
ஸ்தானத்துக்குச் செல்லுகிறது . பிறகு A யிலிருந்து 0 . 
என்ற பார்வை மத்திய ஸ்தானத்தின் வழியாய்ச் செல்லுவ 
தால் வளைந்து சாயா தல்லவா? XF கதிரு.ம் A O கதிரும் 
சந்தித்து 

A என்று A 

படத்தைக் கொடுக்கிறது . 
இவ்விதமாகவே நக்கும் L க்கும் ஒரு சுதிரும் நக்கும் 
0 க்கும் ஒரு கதிரும் இழுத்து Y ,F ம் B O. சந்திக்கச் செய் 
தால் B என்று B படத்தைக்கொடுக்கிறது . இவ்வாறே 
AB யின் பலவிடங்களிலிருந்து உண்டாகுங் கதிர்களின் 
சந்திப்பால் A B என்றபடம் 
ஸ்தானத்துக்கு வெளியில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு வஸ்து 
வால் அதைவிடச் சிறியதும் தலைகீழானதும் நிச்சயமானது 
மான படம் அமைகிறது . அவ்வாறு அமைந்த படத்தை 
ன் டிசிற்சத்தி நேராயறிகிறது . 


வஸ்துவின் உருவம் ரூபஉற்பத்தி சவ்வின் மேல் அமைய 
வேண்டியதா யிருக்கிறது ; அதாவது கண்மணியின் ஒரு 
போதும் மாறாத தூரத்தில் அமைய வேண்டியதாயிருக் 

அது கண்மணியின் செயலினாலேயே ஆகவேண்டி 
கண்மணி தூரத்திலிருக்கும் பொருள்களுக்குத் தட் 


கிறது . 
யது . 


121 


டையாகவும் , நெருங்கியிருக்கும் பொருள்களுக்கு முகிழ்ப் 
பா கவும் ஆகிறது 

கண்ணிற்கு வேண்டிய அளவிற்கே 
பிரகாசம் கண்ணுள் நுழைய வேண்டும் . அதிகவெளிச்சம் 
கண்ணிற்கு வருத்தத்தைக் கொடுத்தும் பார்க்க முடியாமற் 
செய்கிறது ; குறைந்த வெளிச்சம் மயக்கஞ் செய்கிறது . 
ஐரிஸ் தான் தானது சுருங்கல் விரிதல்களினால் கண்ணிற்கு 
வேண்டிய அளவிற்குப் பிரகாசத்தை அளவு படுத்துகிறது . 


சிலருக்குச் சமீப திருஷ்டியானது கண்மணியின் அதிக 
முகிழ்ப்பினால் உண்டாகிறது . அப்போது பொருளின் உரு 
வம் ருப உற்பத்தி சவ்வை அடைவதற்கு முன் அமைந்து 
விடுகிறது . ஆகையால் உருவம் சரியாய்ப் புலனாகிறதில்லை 
வேண்டிய தூரத்தில் பார்வை அமைகிறதற்கு , அதற்குத் 
தக்கபடி உள்வளைந்த கண்ணாடியை உபயோகித்தல் 
வேண்டும் . 


கண்மணிக்குப் போதுமான 

போதுமான முகிழ்ப்பில்லாமையால் 
சிலருக்குத் தூரதிருஷ்டி யுண்டாகிறது . அப்போது பொரு 
ளின் உருவம் ரூப உற்பத்தி சவ்வைக் கடந்து போகிறது . 
அதனாலும் உருவம் சரியாய் அமைகிறதில்லை . சரியானபடி 
பார்வை அமைய அதற்குத்தக்கபடி முகிழ்த்த கண்ணாடியை 
உபயேகித்தல் வேண்டும் . 


சிங்கவை . 


சிங்கவை என்னும் இந்திரியமானது வஸ்துக்களின் 
உருசியை அறிவிக்கிற கருவியாகும் . அதற்கு 

அவயவம் 
நான்கு நாக்கானது பலவகையிலும் குறுக்காய் வளர்ந் 
திருக்கும் தசைகளால் ஏற்பட்டது . நாக்குக்கு அடியில் 
சவ்வு மடிந்து நீண்டு இருக்கும் . அதன் இரண்டு பக்கங் 

உமிழ் நீர்த் கோளங்களுடைய குழல்களின் 
துவாரங்கள் உண்டு . நாக்கின் மேல் முள்ளுகள் காணப் 
படும் . அவைகளுக்கு நாக்கடு என்று பெயர் . 

அடி நாக்கில் 
முள்ளுகள் பெரிதாயிருக்கும் , உருசியை அறிகிற நரம்புகள் 


களிலும் 


122 


மூன்று உண்டு . அவைகள் நாக்கு முள்ளுகளிற 

சென்று 
முடிந்து விடும் . அவைகளின் உதவியினாலே தான் ஆன்ம 
சிற்சத்தி வஸ்துக்களின் உருசியை அறிகிறது , 


ஆக்கிராணம் : 


வாசனையை 


ஆக்கிராண மென்பது வஸ்துக்களின் 
நமக்கு அறிவிக்குங் கருவியாகும் . அதற்கு நாசி அவயவமா 
யிருக்கிறது . எலும்பு , முருந்து எலும்பு , தசைகளால் ராசி 
பேற்பட்டிருக்கிறது . நாசிக்குள் மத்தியிலிருப்பதற்குத் 
தண்டு என்று பெயர் . அது நாசியை இரண்டு துவாரங் 
களாகப் பிரிக்கும் . ஒவ்வொரு நாசி துவாரத்தில் மூன்று 
பள்ளங்களுண்டு . கீழ்ப் பள்ளத்தில் நாசித் தாரை வந்து 
முடிந்திருக்கும் , இந்தத் தாரையானது 

கண்ணிலும் 
சம்பந்தப்பட்டிருக்கும் ; இதன் வழியாகக் கண்தூர் 
நாசியில் இறங்கும் . நாசியில் சளியூறுஞ் சவ்வு இருக்கிறது . 
அதன் மேல்பாகத்தில் வாசனை நரம்புகளின் இழைகள் 
வியாபித்திருக்கும் . அவைகளின் உதவியால் ஆன்ம சிற்சத்தி 
வாசனையை அறியும் . 


இவ்வாறு ஆன்மாகருவிகளுடன் கூடியும் பிரிந்தும் 
அவத்தைப்பட்டு வரும் அவதாரத்திலே புண்ணிய மேலீட்டி 
னாலே அநாதி பந்தமான மூலமலம் தனது மறைக்கும் 
சத்திதேய்தற்குரிய துணைக்காரணங்களுடன் கூடிப்பாகம் 
வந்து விட . த்துச் சத்தி நிபாதம் நிகழப்பெற்று அதனாலிரு 
வினையொப்பையடையும் . 


சத்தி நியா தமாவது : - பக்குவமாதற் பொருட்டு மலத் 
திற்கு அனுகூலமாய் நின்று நடாத்திய திரோதான சத்தி 
மலம் பரிபாக மெய்திய வழி அம்மறக் கருணையாகிய 
செய்கைமாறி அறக்கருனை ரூமாய் ஆன்மாக்கள் மாட்டுப் 
பதிதல் இது மந்ததரம் , மந்தம் , தீவிரம் , தீவிரதரம் என 
நால்வகைப்பட்டு ஒரோவொன்று நான்காய்ப் பதினாறு 
வகையாகு இன்னும் பலதிறப்பட்டு விரியும் . 


123 


இனி இருவினை யொப்பாவது ஒன்றில் விருப்பும் ஒன் 
றில் வெறுப்புமா தலின் றிப் புண்ணிய பாவமிரண்டினும் 
அவற்றின் பயன்களினும் ஒப்பு உவர்ப்பு நிகழ்ந்து 
விடுவோன தறிவின் கண் அவ்விருவினையும் அவீவாறொப்ப 
நிகழ்தல் , 


அவரவர்கள் 


இவ்வாறு மலபரிபாகஞ் சத்திநிபாதம் இருவினை 
யொப்புப் பெற்ற ஆன்மாக்கள் 

மாட்டு 
நிகழ்ந்த சத்திநிபாதத்துக் கேற்பக் குருவினாலே தீட்சித்து 
அனுக்கிரகிக்கப் பெற்றுச் சரியை கிரியா யோக ஞானங் 
களை யனுட்டித்து அவற்றின் பயனாகிய சாலோக சாமீப 
சாரூப சாயுச்சியங்களைப் பெறுவார்கள் . 


த -18 


.. 10 .. 


ப 


திருச்சிற்றம்பலம் 
தத்துவ விளக்கம் 


மூலமும் உரையும் 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


செய்யுள் எண் . 


செய்யுள் முதற்குறிப்பு . 


பக் எண் . 


அகாரம் 


13 


12 அமையா நிலைமை 
.14 அறிந்தவர் தீர்ந்த 


17 


... 


ஆகாரம் 


55 


... 


... 


26 ஆய்ந்தவத் தத்துவம் 
50 

ஆகுதலாவது 
40 ஆங்கவைதன்னில் 


... 


78 


.. 


இகரம் 


... 64 


... 


68 


32 இயம்புஞ் ககதுக்கம் 
35 இயைந்தவித் தத்துவம் 
49 இல்லாதன பிறந்துள்ளன 

உகரம் 
உன்னிய சொல்லும் 


...101 


87 


... 


... 


எகரம் 


5 


... 


4 எழுமென தாசை 
18 எண்ணும் வினைப் பயனால் 


30 


... 


125 


செய்யுள் எண் . 


செய்யுள் முதற்குறிப்பு . 


பக் எண் . 


73 


37 

எண்ணிய புத்தியில் 
46 என்றுடன் றேறிய 
10 எய்தும் பொருளொன்று 


95 


... 


12 


ஒகரம் 


13 ஒடுங்கிய பாசத் 


..... 46 


ஓகாரம் 


... 


..... 40 


... 11 


... 


16 ஓதியவல்வினை யூட்ட 

சுகரம் 
11 

கன்மனந் தன்னை 
9 கருமலி பாசம் 
19 கதிதரு காழிமன் 
45 கவரும் பொருள் 
48 களை கண்ணதாம் 


11 


32 


... 93 


98 


... 


கா 


9 


7 காரணமாகிய காழி 
30 கார்மருவும் பொழில் 

காணப்படுவன 


62 


... 


67 


... 


... 


கூ 


70 


36 கூறிய மூலப்பகுதி 
25 கூறிய வங்கியும் 

கோ 


... 33 


38 கொள்ளு மத்தத்துவம் 


.. 


... 74 


சி 


1 


... 


1 சித்தத்துவத்தெமக் 
5 சிற்கனன் றன்னிகர் 


7 


.. 


126 


செய்யுள் எண் . 


செய்யுள் முதற்குறிப்பு . 


பக் எண் . 


சீ 


3 சீரார் கயிலை 


4 


- .. 


... 


தகரம் 


8 


10 


... 


தன துயர் தத்தும் 
தன்மை யொழிக்கும் 


13 


16 


தொ 


44 தொழிலுறு மாயை 


92 


நகரம் 


6 நயந்த பிறப்பொடு 


8 


. 


நா 


33 நாட்டிய மாயையின் 


66 


31 நின்று மிறந்து மெதிர்வது .. 


63 


பகரம் 


... 


... 28 


75 


16 பற்றிய சத்தப் பரிசம் 
39 பவந்தருமம் மனம் 
42 பயில்வுறு சத்தப் பரிசம் 

பவமேவிய நெறி 


88 


... 


51 


... 104 


பா 


24 


பான்மையிற் றத்துவம் 


48 


... 


... 


--- 


21 


பிணைந்தவப் பாசம் 


351 


... 


127 


செய்யுள் எண் . 


செய்யுள் முதற்குறிப்பு . 


பக் எண் . 


47 


புல்லியபாசங்கள் 


... 96 


பெ 


17 


பெற்ற தவப்பயனால் 


1 .. 25 


பை 


29 


பையரவின் படம் 


60 


... 


போ 


27 


போற்றும் பரத்தில் 


... 56 


மே 


2 மேறிங் குழியும் 


3 


28 


28 வகுத்த வினைப்படன் 
15 வகுத்தவரிற் புவனாதி 


... 20 


வி 


... 33 


20 விருத்திகளான 
43 விளையுங் குணமென்று 


90 


திருச்சிற்றம்பலம் 


சிவபெருமான் சந்நிதானத்தில் 
திருக்கயிலாய பரம்பரைச் சந்தான 

குரவருள் முதற் குரவராகிய 


திருநந்திதேவர் 
விண்ணப்பஞ் செய்தருளிய 
பதினாறு பேறு 


1 


மறைக ணிந்தனை சைவநிந்தனை பொறாமன மூம் 
தறுக னைம்புலன்களுக் கவன் செய்யுறாச் சதுரும் 
பிறவி தீதெனாப் பேதையர் தம் மொடுபிணக்கும் 
உறுதி நல்லறஞ் செய்பவர் தங்களோடுறவும் 


2 ) 


யாது நல்லன்பர் கேட்கினு முதவுறு மியல்பும் 
மாதவத்தினோ ரொறுப்பினும் வணங்கிடுமகிழ்வும் 
ஒதுநல்லுப தேசமெய்யுறுதியும் அன்பர் 
தீது செய்யினுஞ் சிவச்செய லெனக்கொளுந் தெளிவும் 


129 


3 ) 


ம்னமும் வாக்குநின் னன்பர்பாலொருப்படுபெயலும் 
கனவிலு முனதன்பருக கடிமையாங் கருத்தும் 
நிலைவில்லேறொரு கடவுளை வழிபடா நிலையும் 
புனிதநின் புகழ்நாடொறுமுரைத்திடும் பொலிவும் 


4 ) தீமையாம்புறச் சமயங்களொழித்திடுந் திறனும் 

வாய்ம்மையாகவே பிறர் பொருள் விழைவுருவளனும் 
ஏமுறும்பர தார நச்சிடாத நன்னோன்பும் 
தூய்மை நெஞ்சின்யர னெனதெனுஞ் செருக்குரு 


துறவம் 


கலிவிருத்தம் 


5 ) 


துறக்கமீ துறைகினும் நரகிற் றோய்கினும் 
இறக்கினும் பிறக்கினும் இன்பந் துய்க்கினும் 
பிறைக்கொ முந்தணிச்சடைபெரு மவிவ்வரம் 
மறுத்திடா தெனக்கு நீ வழங்கல் வேண்டுமால் 


கட்டளைக்கலித்துறை 


துதிவாணிவீரம் விசயஞ்சந்தானம் துணிவு தனம் 
மதிதானியஞ்சவு பாக்கியம் போகமறிவழகு 
பதிதாம் பெருமையறங்குல நோயகல் பூண்வயது 
புதினாறு பேறுந்தருவாய் மதுரைப்பராபரனே 


9 


தானியம் 
சவுபாக்கியம் 


1 துதி 
2 வானி 
3 வீரம் 
4 விசாயம் 
5 சந்தானம் 
8 துணிவு 
7 
8 மதி 


10 

போகம் 
12 

அறிவு 
13 அழகு 
14 பெருமை 
15 அறம் 
16 நோய் அகலபூண் 


தனம் 


வயது என்பனவாம் 


130 


வ 


மீனாட்சியம்மை துதி 


தொடுக்குங் கடவுட் பழம்பாடற் 

றொடையின் பயனே நறைபழுத்த 
துறைத்தீந் தமிழின் ஒழுகுநறுஞ் 

சுவையே யகந்தைக் கிழங்கை யகழ்ந்து 
எடுக்குந் தொழும்பர் உளக்கோயிற் 

கேற்றும் விளக்கே வளசிமைய 
மயப் பொருப்பில் விளையாடும் 

இளமென் பிடியே எறிதரங்கம் 
உடுக்கும் புவனங் கடந்து நின்ற 

ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு 
ஒழுகஎழுதிப் பார்த்திருக்கும் 

உயிரோ வியமே மதுகரம்வாய் 
மடுக்குங் குழற்காடு ஏந்துமிள 

வஞ்சிக்கொடியே வருகவே ! 
மலயத் துவசன் பெற்றபெரு 

வாழ்வே வருக வருகவே ! 


வாழ்த்து . 
காழி வருநகர்க் கவுணியர் பெருமான் 
கழலிணை பராவிய கருத்தன் உலகினுக் 
கிலகிய தத்துவ விளக்கம் பகர்ந்தருள் 
வள்ளல் பெருமான் மலர்த்தாள் போற்றி 


